


தெய்வப்‌ பாடல்கள்‌ 


(நாடோடிப்‌ பாடல்கள்‌) ' 


தொகுத்தவர்‌ : 
கி, வா. ஜகந்காதன்‌ 


அமுத்‌ நிலையம்‌ லிமிடெட்‌. 
46) இராயப்பேட்டை ஹைரோடு, 
செள்னைஃ-600 014, 


அமுதம்‌276 ட 

காடோடிப்‌ பரடல்‌ வரிசை--4 
"உரிமை தொகுத்தவர்க்கே. 
“முதழ்பதஇப்பு: செப்டெம்பர்‌: 1998 


விலை : ரூ. 13.00 


சாந்தி பிரிண்ட்டிங்‌ எண்டர்பீரைஸன்‌ 
88, இராயப்பேட்டை ஹைரோடு; 
-சென்ன-009 014, ௬ 


முனனுரை 
தெய்வங்களைப்‌ பற்றிய பாடல்கள்‌ இந்தத்‌ தொகுதியில்‌ 
உள்ளன. விநாயகர்‌ முதலிய கடவுளர்களின்‌ புகழை 
இவற்றில்‌ காணலாம்‌, இடையிடையே வழக்குச்‌ சொற்கள்‌ 
வருகின்றன. அவற்றை மாற்றாமல்‌, பழமையைப்‌ பாது 
காக்க வேண்டும்‌ : ளன்ற: எண்ணத்தினால்‌ அப்படியே 
தந்திருக்கிே நன்‌, 
செந்தமிழ்ச்‌ சொற்கள்‌ வழக்கு மொழியில்‌ எவ்வெவ்‌ 
வாறு திரிந்து வழங்குகின்‌ மன என்று உ தத்தம்‌ செய்ய 
இந்த வழக்கு மொழிகள்‌ உதவும்‌. 


நாடோடிப்‌ பாடல்கள்‌ ஆனாலும்‌ பல அருமையான 
கருத்துக்கள்‌ இடையிடையே வீரவி வருகின்றன. இந்தப்‌ 
பாடல்கள்‌ தமிழ்நாடு முழுவதும்‌ பரவியிருக்கின்‌ றன... 
௮ப்படி.ப்‌ பரவும்போது பல. பாட பேதங்கள்‌ உண்டாக 
வீடுகின்‌றன, அத்தகைய பாட பேதங்களளயும்‌ கொடுத்‌ 
இருக்கிறேன்‌. | 

சரிய புலவர்கள்‌ இயற்நிய இலக்கியங்கள்‌ செந்தமிழ்‌ 
மொழியில்‌ விளங்குகின்றன. இந்த காடோடிப்‌ பாடல்‌ 
களோ உயிரூட்டமுள்ள பாமரமக்கள்‌ வாய்மொழியாகச்‌ 
சொல்ல, எங்கும்‌ பரவுகின்றன. என்‌ வெளியூர்ப்‌ பயணங 
களில்‌ 45 ஆண்டுகளாக. இவற்றை யெல்லாம்‌ தொகுத்‌ 
தேன்‌. பெரும்பாலும்‌ பெண்களே இவற்றைப்‌ பாடுகிறுர்‌ 
கள்‌. அவர்களிடம்‌, பாடு என்றால்‌ பாட மாட்டார்கள்‌, 
ஆலல்‌, நாம்‌ பாடத்‌ தொடங்கினால்‌ அவர்கள்‌ நாணத்தை 


(11) 


விட்டுப்‌ பாடுவார்கள்‌. இந்தத்‌ தந்திரத்தை மேற்கொண்டு 
அவர்களின்‌ வாயிலிருக் து பாடல்களை வருவித்தேன்‌. ப 

. காட்டில்‌. பூத்த மலர்களைப்‌ போலவும்‌, மலையிலிருந்து 
வீழும்‌ அ௮ருவியைப்‌ போலவும்‌ இவை உள்ளன. இதற்கு 
மூன்‌ நாடோடிப்‌ பாடல்களைப்‌ பற்றிய கட்டுரைகள்‌ பல 
- வற்மைப்‌ புத்தக உருவத்தில்‌ 'வெளியீட்டிருக்கேன்‌. 
மூருகன்‌ திருவருளால்‌ இப்போது: மூலப்‌ பாடல்களையே 
வெளியீடும்‌ வாய்ப்புக்‌ கிடைத்தத்‌. இந்த வரிசையில்‌ 
ப இன்னும்‌ சில புத்தகங்கள்‌ சரிவரும்‌. ப 
தாந்தமலை' 1. -... இன்பன்‌ 
சென்னை-26 1 அ. வா, ஜகந்நாதன்‌. 


3 
ச 3. 


ல 53 8-0 ஷூ மே மே ௨. 


பொருளடக்கம்‌ 
தலைப்பு 


பிள்ளையார்‌ தந்த பிள்கா 
பிள்ளையாரை வேண்டுதல்‌ 


"அவர்‌ எங்கேயோ பிள்ளையார்‌. 


பிள்ளையார்‌ 

அண்டியின்‌ கோலம்‌ 
எல்லாம்‌ பொன்‌ 
கந்தன்‌ பாட்டு... 


குருபரன்‌ சண்ணி 


வரும்‌ அழகு 
வள்ளி கல்யாணம்‌ 


. விளையாட வாரேன்‌ 


வீடை கேட்டல்‌ 


13. வேலவன்‌ ஓயில்‌ கும்பரீ 
மச. அம்பலவாணன்‌ 
15. அறிவார்‌ ஆர்‌? 


நிசவேடச்‌ சிறப்பு 
ஆரூர்‌ ஐயன்‌ ஆட்டம்‌ 
ஏசறவு 
சங்கரர்‌ ஏசல்‌ 
சிவத்தியானம்‌ 

சிவனார்‌ ஏசல்‌ 
தியாகேசர்‌ வைபவம்‌ 


. தியாகேசரைப்‌ பணி ப 
தியாகராஜர்‌ யாகசாலைக்கு எழுக்தருளல்‌ : 


தியாகராஜர்‌ வருகை 
தியாகாதி ராஜர்‌ 


பக்கம்‌ 


0). 
தலைப்பு 
திருக்கர த்தின்‌ வைபவம்‌ 


திவ்யரதாரூடன்‌ 
பணிவோர்க்கு மெய்யன்‌ 


90. பிரயோசனம்‌ என்ன? 


ராஜஹம்ஸ ரூபி 

வசந்தத்‌ தியாகர்‌ 
அகிலாண்டநாயகி துதி 
௮லமேலுமங்கைத்‌ தாயார்‌ 

ஆர்‌ துணை* 

ஏகாம்பர ராணி 

கமலாம்பிகை துதி 
கமலாம்பிகை கல்யாணம்‌ 
கல்யாண குண நிதி. 

கோமதி ௮ம்மை துதி 
சாராதாம்பிகை தூதி : 

சிவகாமி சுந்தரி இிருக்கல்யரண்ம்‌: 
சிவகாமி வல்லி துதி ப 
திவயோகாம்பிகை துதி 
திருவிளக்கு வழிபாடு 


- துளஸியம்மன்‌ மங்களம்‌ 


தேவி துதி. 


நம்‌ காளி 
பத்ரகாளி 


௨. பரமீதவி துதி 


பார்வதி. கதவு திறக்கும்‌ பாட்டு. 


. பாலையின்‌ வீரம்‌ ப 
_ பிருகத்‌ குசாம்பிகை. கும்பாபிஷேகம்‌ 


மகமாயி 
மாரியம்மன்‌ பாட்டு ்‌ 
மாயூரம்‌ அபயாம்பிகை துதி. 


. மீனலோசனி துதி 


(1ம்‌) 


தலைப்பு 


மீனாட்சி 


மீனாட்சியம்மன்‌ சந்நிதி. 
முத்தாள ஆயி 

லக்ஷ்மி வருக 
வரலக்ஷ்மி துதி 


3. வாணி துதி 


இந்த இராமச்சந்திரர்‌ 
இராமர்‌ ஊசற்‌ பாட்டு 
உ றங்கலாமா? 


ஸ்ரீ ரங்கராயகி கதவு திறக்கும்‌ பாட்டு . 
. கண்ணன்‌ ஊஞ்சல்‌ ப 
9... பெருமாள்‌ பாடல்கள்‌ 


எட்டெழுத்து 


... இன்னம்‌ வரக்காணேன்‌ 


கண்ணன்‌ ஓடம்‌ 
கண்ணன்‌ குறும்பு 


. கண்ணன்‌ தாலாட்டு 

.. கண்ணன்‌ திருவிளையாடல்‌ 
.. கண்ணன்‌ லாலி 

_ கண்ணனுக்குத்‌ தோசை 


சண்ணாடி காட்டுதல்‌ 
கஸ்தூரி ரங்கன்‌ துதி. 
தருஷ்ணன்‌ தாலாட்டு 
திருஷ்ணன்‌ பாட்டு 
இருஷ்ணனைத்‌ தாய்‌ வினவு தல்‌. 
கோகுலக்‌ கண்ணன்‌ 
கோபியர்‌ ஆட்டம்‌ 
கோபியர்‌ முறையீடு 
கண்ணன்‌ கூறும்‌ விடை. 
கோயிலின்‌ பெருமை 
கோவிந்தனிடம்‌ முறையீடு 


(11). 
.... தலைப்பு 


சங்கு சக்கரச்‌ சாமி 


திருவரங்கக்‌ காடு. 


பத்தியம்‌ 
பரீமள ரங்கர்‌ பவனி 
பரிமள ரங்கர்‌ துதி . 


. பாண்டுரங்கர்‌ தாலாட்டு 
்‌ மகனுக்குப்‌ புத்தி ர்‌ 


மங்களம்‌ 

மண்‌ தின்னும்‌ கண்ணன்‌ 
மாயவன்‌ ப ப 
ரங்கநகர்‌ வாஸன்‌ - 
ரங்கராஜன்‌ 

ராமர்‌ தாலாட்டு 


ராமர்‌ பெருமை... ள்‌ 
ராஜகோபால ஸ்வாமி. ஓடம்‌ ௬ இ 


ட்ட 


வரதர்‌ உத்ஸவம்‌. " 


வில வளைத்த இரரமல்‌. 
வருக 

தேரோட்டம்‌ : 
பூசாரி பாட்டு 


த ஹரிஹர புத்திரர்‌ சாலாட்டு 

ழ்‌ .. நரகூர்‌ ஆண்டவர்‌ 
ர்க 

114. 


ஏசுநாதர்‌ பர 
- வருணனுக்கு 


113. பிராது 


பக்கம்‌ 


125 
156. 


157 
158 
159 
16] 
168 


164 


165 
166. 
167 
168 
169. 


ல ரச்ல 
17. 


188. 


184. 
184. 


185 
108 


121. 
12. 
(23 
124 


௦ தீ ய்வங்கள்‌ 
பிள்ளையார்‌ தந்த பிள்ளை 


கதை கதையாம்‌ காரணமாம்‌; 
- காரணத்தில்‌ஓர்‌ தோரணமாம்‌: 

தோரணத்திலே பச்சைப்புல்லாம்‌; 

பச்சைப்‌ புல்லைப்‌ அட்டு போட்டேன்‌? 
பசுமாடு பால்‌ தந்தது; ட ஆட 5 
பாலைப்‌ பாப்பானுக்குக்‌ குடுத்தேன்‌; ' 

பாப்பான்‌ ஒரு காசு தந்தான்‌; 

காசைக்‌ கடைக்காரனுக்குக்‌ குடுத்தேன்‌; . 
கடைக்காரன்‌ ஒரு தேங்காய்‌ தந்தாள்‌; ப 
தேங்காயைப்‌ பிள்ளையாருக்குக்‌ குடுத்தேன்‌; 
பிள்ளையார்‌ பிள்ளை தந்தார்‌. . 

அந்தப்‌ பிள்ளை எங்கே? : 

இதோ இந்தப்‌ பிள்ளை, இக்தச்‌ செல்லப்‌ பிள்ளை! 


பிள்ளையாரை வேண்டுதல்‌ 


குட்டி. க்கொண்டு தண்டனிட்டேன; 

சேவிக்கறேன்‌ நான்‌ உமக்குக்‌ 
குத்தங்குறை உள்ள தெல்லாம்‌ 

அத்தனையும்‌ போகீகி வச்சுத்‌ 
தொப்பைக்‌ கணபதியே, 

வந்து பணிந்தேன்‌ நான்‌; 
தொந்தி விநாயகரே , 

தொழுது பணிந்தேன்‌ கான்‌; 
ஆத்தங்கரை ஓரத்திலே 

அரச மரத்தடியில 
குயிலும்‌ படிக்குமேற்கே 

... துயிலும்‌ படித்துறையில்‌ 

சொகுசாக வீற்றிருக்கும்‌ 

தந்தி முகவோனே, 
நேரழகாய்‌ வீற்றிருக்கும்‌ 

- ஆனை முகவோனே. 

வந்தபேரை வரவழைச்சு 

மனச்சித்தம்‌ தான்‌இரங்கிச்‌ 
சிந்தித்த காரியங்கள்‌ 

செயமாக ஆனக்கசல்‌ 
வடையும்‌ அ௮திரசமும்‌ 

வடைப்பருப்பும்‌ மனோகரமும்‌ 
இளநீரும்‌ செங்கரும்பும்‌ 

எள்ளுருண்டை மோத்கமும்‌ 


தெய்வங்கள்‌ 

காரா மணிப்பொரியும்‌ 

கடலைமணிச்‌ சுண்ட லும்‌ 
மெரற்பொரியும்‌ பானகமும்‌ 

நாகப்பழத்‌ துடன்கூடக்‌ 
இகாண்டுவந்து நான்கொடுப்பேன்‌; 

குறையைத்‌ தீரத்தக்கால்‌; 
€ேவேணபடி நான்கொடுப்பேன்‌ 

மகானு பாவருக்கு; 
கஷ்டகாலம்‌ போக்கிவச்சுக்‌ 

காரியத்தை ஐயமாக்கிச்‌ 
சொஸ்தமாக்கி வச்சிரானால்‌ 

சுகர்தம்‌ மிகஉண்டு; 
பண்டம்போல்‌ பண்டம்‌ சேர்த்துப்‌ 

பழையகுடி யானும்‌இட்டு 
எப்போதும்‌ போலே நானும்‌ 

என்னிக்‌ கிருந்தாலும்‌ 
சாகாத சந்தானம்‌ 

சம்பத்‌ துமேல்‌ பால்பசுவும்‌ 
ஜடுதியில்‌ தந்தீர்‌ ஆனால்‌ 

தங்கக கிணறுகட்டிச்‌ 
சிட்டாணியும்‌ மேலேபோட்டு 

செம்மையாய்‌ அலங்கரித்‌ அக்‌ 
சுகரவாரம்‌ தட்டாமல்‌ 

தேங்காய்‌ உடைப்பேன்நான்‌: 
மாசம்‌ஓஒரு சுக்ரவாரம்‌ 

மறவாமல்‌ யான்‌ உமக்குப்‌ 
பட்சண வகைகளெொல்லாம்‌ 

பண்ணித்‌ தருவேனே; 


தெய்வங்கள்‌ 


பாசக்‌ கயிற்றைப்‌ கட்டிப்‌ 
பல்லைக்‌ கடிச்சுக்‌ கொண்டு - 
[இடையூறுகள்‌ வந்து ] 
இம்சிக்கும்‌ வேளையிலே, 
தண்டைக்‌ கால்‌அழகிய 
விசாலாட்சி புத்திர?ர, 
வல்வினையும்‌ போக்கிவச்சுப்‌ 
பாவங்கள்‌ நீக்கிவச்சுத்‌ 
தும்பிக்கையி னாலேஎனனைச்‌ 
சொர்க்கத்தில்‌ சேரும்ஸ்வாமி, 
சொர்க்கத்தில்‌ சேரும்‌ ஸ்வாமி. 
[தோத்திரம்நான்‌ செய்திடுவேன்‌, ] 


அவா எங்கேயோ பிள்ளையார்‌ 


நதனுர்‌ மாதத்தில்‌ பாடுவது) 


பிள்ளையார்‌ பிள்ளையார்‌, அவர்‌ எங்கெங்கே பிள்ளையார்‌? 

கத்திரித்‌ தோட்டத்திலே களைகொத்தரார்‌ பிள்ளாயார்‌; 

அங்கேயும்‌ போய்ப்பார்த்தேன்‌, அவர்‌ எங்கே3யா 
பிள்ளையார்‌? 

பாப்பாரத்‌ தெருவிலே பந்தாடரார்‌ பிள்ளையார்‌; 

அங்கேயும்‌ போயப்பார்த்தேன அவர்‌ எங்கேயோ 
பிள்‌ ளையார்‌? 

செட்டித்‌ தெருவிலே செண்டாடருர்‌ பிள்ளையார்‌; 

அங்கேயும்‌ போய்ப்‌ பார்த்தேன்‌ ௮வர்‌ எங்கேயோ 
பிள்ளையார்‌? 

வேளாளத்‌ தெருவிலே விளையாடருர்‌ பிள்‌ சையார்‌; 

அங்கேயும்‌ போய்ப்‌ பார்த்தேன்‌ ௮வர்‌ எவ கபய்‌ 
பிள்‌ ளையார்‌? 

கோமுட்டி த்‌ தெருவிலே கொண்டாடருர்‌ பிள்ளையார்‌; 

அங்கேயும்‌ போய்ப்‌ பார்த்தேன்‌ அவர்‌ எங்கேயோ. 
பிள்ளையார்‌? 

வாணியத்‌ தெருவிலே வாதடருர்‌ பிள்ளையார்‌, 

அங்கேயும்‌ போய்ப்‌ பார்த்தேன்‌ ௮வர்‌ எங்கேயோ 
பிள்ளையார்‌? 


பிள்ளையார்‌ 


பிள்ளையார்‌ பிள்ளையார்‌ பெருமாளே பிள்ளையார்‌; 
ஏன்தானோ அமைக்கிறார்‌ ஏழைப்‌ பெருமாளை; 

கத்தரித்‌ தோட்டத்திலே களைவெட்டருர்‌ பிள்‌ ளையார்‌; 
பெவள்ளரித்‌ தோட்டத்திலே விளையாடறார்‌ பிள்ளையார்‌; % 


ஆண்டியின்‌ கோலம்‌ 
மேலில்‌*வெண்ணீ ருல்கிறைநது 
காலில்‌ பாதக்குறடணைந்து 
வேல்கரம்‌ பிடி.த்துவரார்‌ பாரடி - உமை 
பாலகரைப்‌ போற்றிக்கொண் டாடமு. 


தந்தைக்கு உபதே௫ிக்கக்‌ 


கொண்ட ஆண்டிக்‌ கோலமதை 
எந்தவிதம்‌ கண்டுகளிப்‌ போமடி? 
பொன்‌உருவே போல்வீளங்கும்‌ 

- பொன்கமல முகஜோதி 

மண்விண்வரை வீசும்‌ஓளி பாரடி. - கந்தன்‌ 

மலரு. தன்னில்பணி வாயடி., 
கங்கைபால்‌ சர்க்கரை மச்சச்‌ 

சர்ப்பகீகா வடி. எடுத்துத்‌ 
தொண்டர்வரும்‌ விந்தைதனைப்‌ பாரடி - அந்தத்‌ 

தண்டாயுதன்‌ பாதம்பணி வோமமு. 
கானமயில்‌ வாகனண்டி., 

கார்த்திகை குமாரனடி, 
தானவர்கீகுக்‌ காலனாயவந்‌ தானடி.,--தேவ 

சேனாபதி என்றுபேர்‌ பெற்றான டி. 
இந்தக்கலி காலத்திலே 

கந்த னேகண்‌ கண்ட. தெய்வம்‌; 
அன்றிவேறு தெய்வம்‌ இல்லை அன்னமே, - உமை 

பாலகரைப்‌ போற்றியே கொண் டாட்டி. 

எல்லாம்‌ பொன்‌ 

அச்சியும்‌ குச்சியும்‌ பொன்னாலே; 

ஆவாரங்‌ குச்சியும்‌ பொன்னாலே; 
பால குடிக்கிற பழனி யாண்டவர்க்குப்‌ 

பாதக குறடும்‌ பன்னு 2ல்‌ 


யாம்‌ மேனி, 


கந்தன்‌ பாட்டு 
இடிச்சு இடிச்சு£க கந்தா மழைபொ ழியக்‌ கந்தா, கந்தா, 
இடும்பன்குளம்‌ கந்தா, தண்ணிவரக்‌-கந்தா, கந்தர 
கதண்ணிவந்த கதா, தாரையிலே.--கந்தர, கந்தா, ரெண்டு 
கன்னிவந்தால்‌ கந்தா, ஆகாதோ,--கற்தா, கந்தா, 
அஞ்சடா கந்தா, உன்வயசு_கந்தார, கந்தா, 
அறியாத கந்தா, சிறுவயஈ௨கந்தா, கந்தா 
கொஞ்சமடா, கந்தா, உன்பாரம்‌ கந்தா, கந்தா, 
குழந்தைவடி, சந்தா, வேலவனே,.கந்தா, கந்தா. 
களு, கந்தா, படர்ந்தமலை. கந்தா, கந்தா, 
இத்ராட்சம்‌, கந்தா, காய்க்கும்மலை கந்தா, கந்தா, 
பாசி, கந்தா, படர்நீதமலைஃகர்தா, கந்தா, 
பழனிமலை, கந்தா, வேலவனே,-- கந்தா, கந்தா, 
கண்ணத்தில்‌, கந்தா, சந்தனமாம்‌.. கக்கா, கசா, 
கிளிமூக்கு, கந்தா, வெத்தலையாம்‌ கந்தா, கந்தா, 
அள்ளி அள்ளி, கந்தர, தானமிட கந்தா, கந்தா, 
ஆறுமூகா, சுந்தா, வாராதென்ன?._கம்தா, கந்தா! 


குருபரன்‌ கண்ணி 


(திருச்செந்‌ தூருக்குச்‌ சென்ற ஒரு பக்தர்‌ அங்கே ' 
பூஜை முதலியன முறைப்படி ஈநடவாமை சண்ட 
தோத்திரம்‌ பண்‌ ணுபவரைப்‌ போலப்‌ பாடியது.) 
கொரட்டைகட்டி மானேஜர்‌ 
செங்கடுவரய்‌ வந்தபின்பு 
சுத்தவட்டை அனெதென்ன? 
சொல்லாப்‌ குருபரனே ! 
ேவலவர்க்கு முன்றிற்கும்‌ 
வீரவாகு தேவருக்குச்‌ 


தெய்வங்கள்‌ 


சாயரட்சைப்‌ புட்டுக்‌ 
தவிடேோ குருபரனே! 
மாநிலத்தில்‌ சாய்கிழங்கு 
வத்தலுண்டு செச்தூரில்‌--0 ரண்து. 
ஆனைவத்தல்‌ ஆனறென்ன?. 
ஐயா குருபரனே? 


திருத்தணி முருகனை வேண்டுதல்‌ 


1. பாவட்டஞ்‌ சோலைக்குள்னே.ீலமயில்‌ 
வாய்விட்டுக்‌ கூவுதையா-௮தைம்‌ 
புடிச்சுத்‌ தாருங்காணும்‌;-- திருத்தணி 
மலையின்‌ வேலவனே] 


8... எப்டமுக்‌ குச்சுக்குள்‌ ளே.முருகா ர இ 
எத்தனைகாள்‌ இருப்பேன்‌?..ஒரு 
மச்சுவீடு கட்டி.த்தாரும்‌--திருத்தணி 
மலையில்‌ வேலவனே? ட 


4. கேத்துக்‌ குடுத்த பணம்‌-முருகா 
நெல்லுக்குச்‌ செல்லவில்லை; அதை 
மாத்தித்‌ தாருங்காணும்‌-இருத்தணி 

மலையில்‌ வேலவனே! 


2, கல்லு மலைமேலேஃகவு தாரி. 
மெள்ள ஈடக்குதையா;.-அதைப்‌ 
_புழச்சுத்‌ சாருங்காணும்‌இருத்தணி 
மலையில்‌ வேலவனே! 


தெய்வங்கள்‌ 
பழனி ஆறுமுகன்‌ 


அதோ போராண்டி, பழனி, ஆறுமுகத்தாண்டி; 

அவனாலே என்ன சுகம்‌? போனால ர படட 
தானே வாராண்டி . 

€தனும்தஇனை மாவைத்‌ தின்னு நின்னாண்டி; அவன்‌. 

சிங்கார வேலுதன்னை எடுத்து நின்னாண்டி. 


புஷ்பம்‌ சாத்தலாம்‌ . 


ஐரு மரக்கால்‌ சடன்‌ ஓரடி.த்‌ தோட்டம்‌ கரும்பு 


நட்டுக்‌ 
கரும்பும்‌இல்லை; கணுவும்‌ இல்லை; கரணைத்தோட்டம்‌ 
மரணமில்லை; 


இருகடையாம்‌, பல சரக்காம்‌, சந்ஙிதியாம்‌, சதுரானை, 

கோபுரத்து வேல்முருகா, என்னபுஷ்பம்‌ சாத்தலாம்‌? 

மல்லிகைப்பூ, பவ ட ௮ மலர்ந்த புஷ்பம்‌ 
சாத்தலாம்‌. 


வரும்‌ அழகு 
(பல்லவி) 


வரும்‌அழ கென்ன சொல்‌ அவேன்‌! 
மங்கை காமவல்லி மைந்தருக்கு வேல்‌எடுத்துத்‌ 
தரும்‌அழ கென்ன சொல்‌ லுவேன்‌! 


(அநுபல்லவி: 


அருமையாக வேபிறஈ்த ஆறுமுக வேல்வர்க்குப்‌ 
பெருமையுட னேகொடுத்த பிடித்த வேலும்‌ கையும்‌ 
[வரும்ர்‌ 
(சரணங்கள்‌) 


தாசியர்கள்‌ ஆடிவரவே.-..இருபு உம்வெண்‌ 
சாரமரற்கள்‌ வீவரவே, 
பூசியே புனுகு ட ர ம 
பூமாலை கள்‌௮அசையவே, 
தாசராய்ப்‌ பணிர்தபேர்க்குச்‌ 
சகலபாக்கி பம்கொடுக்கும்‌ 
சண்முக வடி.வேலரும்‌ 
உன்னதக்‌ கையில்வேலும்‌ ப ்வரும்‌ 7 
தங்கச்‌ சலங்கை தாங்க ஒம்‌. இடை தனிலே 
தரித்தபி தாம்பரங்களும்‌ 
மங்கள க்‌ கேரலமாக மதிமுகத்‌ திலகமும்‌ 
சங்கார வேலவனார்‌ சங்கரிதன்‌ பாலகனார்‌ [/ வரும்‌ ] 
கண்ட மரர்‌ கள்வணங்கக்‌ கந்தர்‌ வடிவைக்‌ 
சண்டுரம்டை யர்மயஙுக 
சின்றரிய வேதம்‌ முழங்க-.-இரு 
நீறுதனைக்‌ கொண்டாடி யாரும்‌ முழங்க 
வண்டரர்‌: கருங்குழலாள்‌ வள்ளி ே தய்வயானையுடன்‌ 
அண்டம்அளச்‌ தோர்மருகன்‌ சென்று வேலும்‌ 
கைப்பிடித்து [வரும்‌ 


வள்ளி கல்யாணம்‌ 


வெள்ளித்‌ தேருமுண்டு; திருகாளுண்டு; 

தேருக்கு வந்த ஜனங்கள்‌ உண்டு--வள்ளி 

கெழவரென்று சொல்லாதடி; கெட்ட கோபம்‌ நேருமடி; 

பாட்ட னென்று சொல்லாதடி; பைம்புருஷன்‌ _ 
நானேதாண்டி,; 

பத்து வயசுப்‌ பாலகனை, பெத்த தாயை நான்மறந்தேன்‌; 

ஆனைபோலத்‌ தேகமெல்லாம்‌ பூனைபோலக்‌ குங்குதே-- 
வள்ளி ப 

பூனைபோலக்‌ குங்குதடி; உள்‌எ லும்பு கோகு தடி. 

மோட்டு முள்ளிலே கான்நடந்து 

முழங்கா லெல்லாம்‌ நோகு தடி; 

காட்டு முள்ளிலே நான்நடநது 

காலும்‌ சையும்‌ ரத்தமடி;--மயில்‌ 

- வாகனத்தில்‌ வந்தேன்‌ வள்ளி--சிவ 

சுப்பிரமணியன்‌ நான்‌ தாண்டி. 

வேல்முருகன்‌ நான்தாண்டி. 

உன்னைத்‌ தொட்டுப்‌ பொண்ணே, வள்ளி 

உலகத்தையே நான்மறந்தேன்‌ ; 

அடிச்சாமெத்த அடிபொறுப்பேன்‌ ; 

அண்டையிலே தங்கியிருப்பேன்‌ ; 

குத்தினால்‌ குத்தேற்பேன்‌;* 

கூடமாடத்‌ தங்கியிருப்பேன்‌, 





(பா.ம்‌* குத்துரைப்பேனா. 


விளையாட வாரேன்‌ 
பலிஞ்சடுகுடு 
சிவள்ளிப்‌ பீரம்பெடுத்து மெள்ளச்‌ சுத்திவிட்டு, 
வீதிவலம்‌ வந்தே விளையாட வாேேண்டா; 
வாரேண்டார, வாரேண்டா, வாரேண்டா 
தங்கப்‌ பிரம்பெடுத்துச்‌ சங்காரமாய்‌ வீசிக்கிட்டுத்‌ 
தாலிகட்ட வாரேண்டா, வாரேண்டா ... 


வேலவர்‌ பாட்டு 
௪ருத மலை தனிலே-கந்தா.௭ரு துரெண்டும்‌ தத்‌ தளிக்கப்‌ 
பாராமல்‌ கைகொடுப்பார்‌ பழனிமலை வேலவர்‌; 
ஏழுகடல்‌ தாண்டிரான்‌ எடுத்துவந்தேன்‌ தாமரைப்பூ; 
வாடாமல்‌ சாத்துங்கடி, வடமதுரை வேலவர்க்கு. 


வள்ளி மணாளன்‌ 
1, வாசமலர்‌ சூடும்வள்ளி மங்கை மணாளா, 
தோகைமயில்‌ ஏறிவந்து தொண்டர்களை ஆளாய்‌. 
2. இந்தந்த வனத்திலே தென்றல்‌ வீசுதே; 
அழகாக மயில்சிறகை விரித்து ஆடுதே, 
8. சுந்தரமாய்க்‌ குயில்கள்‌ கூவீ ராகம்‌ பாடுதே. 
[சொகுசாகப்‌ பறவையெலாம்‌ ஒலித்‌ து காடுதே.] 
ச, குன்றந்தனில்‌ வாழ்குமரா, குக்குடத்வஜா, 
குவலயத்தில்‌ சுப்ரமண்யா, கூறினேன்‌ ஈசா! 


விடை கேட்டல்‌ 


நின்னஇடம்‌ முருகையா, கங்கைதானோ? 
ஏலேச்சான்‌, ஏலேச்சான்‌ 
போனஇடம்‌ முருகையா, கங்கைதானோ 
ஏலேச்சான்‌, ஏலேச்சான்‌ ' 
திலவல்ல வாரீ போகுமதும்‌? 
பொழமுதல்லவா போகுறதும்‌? 
போகட்டா என்‌ தாயாரே, 
மாதாவின்‌ மனம்‌ அறிய* 
பாட்டுக்குப்‌ பாட்டறிவேன்‌; 
எதிர்ப்பாட்டு நான்‌ அறிவேன்‌ 
பழம்பாட்டுப்‌ பாடாவிட்டால்‌ 
புதுப்பாட்டு நான்‌ அறிவேன்‌ ப 
எதிர்ப்பாட்டுப்‌ பாடாவிட்டால்‌ 
இழுத்துப்போட்டு அடிக்கப்‌ போறேன்‌ , 


வேலவன்‌ ஒயில்‌ கும்மி, 

சந்தனம்‌ சவவாது கமழும்‌ சண்முகவடி. வேலனே, 
நின்றாடும்‌ காவடிகள்‌, நீண்டஇரு சேவடிகள்‌, ப 
ட்‌ சந்நிதி சிறக்கும்‌ தென்மொழி பிறக்கவந்துதி 

(சந்தனம்‌) 

தன்னும்‌ உனைமறவேன்‌ ஏமைக்கருள்‌ குமரனே, ் 
எத்திசையும்‌ புகழ்பெ ற்றோனே, எட்டுக்குடி. வேலனே, ்‌ 
கொட்டு முழக்கத்துடன்‌ கோடானு கோடி. 

தட்டு வரிசைகள்‌ தாளம்ரு தங்கமும்‌ (ச்ச்தனம்‌] 
பத்தியுடன்‌ உனைத்துதித்தேன்‌ பரமக்குடி வேலவனே... 
கத்திக்கத்தி நான்படிச்சேன்‌; சண்ணிரக்கம்‌ இல்லையா? 
ஆறுதா ரத்துக்குள்ளே அப்பாலுக்‌ கப்பாலே .. -.... 
அடியும்‌ நுனியும்‌ தெரிந்து சொல்லுவாய்‌; ல்‌ _ (சந்தனம்‌) 


(பாஃம்‌)* மனம்‌ எரிய; 


1, 


அம்பலவாணன்‌ 


(பல்லவி) 
அடியார்க்‌ கருள்புரீயும்‌ ஐயனே, அகேகனே! 
( அநுபல்ல வீ) 
சந்தைதனில்‌ வந்து தோன்றுமே 
சசாந்தமுடன்‌ பஜித்தவர்க்கு (அடி) 
சரணங்கள்‌) _ 
பாரமான சம்சாரத்தில்‌ சான்பட்ட துயரங்கள்‌ 
போதுமே; 
பார்கீகரன்றே ஆசை சொண்டேன்‌; பாலஇிருஷ்ணன்‌* 
பணியும்‌ பாதம்‌ (அடி) 
ஏ.ற்கை யாய்ச்சிவகாமி யுடன்வம்‌ து, 
ஆர்க்கும்‌அரிதான அம்பல்‌ வாணனே, 
தீர்க்கவேணும்‌ என்னுடைய ஜென்மப்‌ பிணியதனை 
(அடி) 


மூந்திச்செய்த தொந்தவினையை மூளஎன்னால்‌ 


ஆமோ? 


_ சிந்தை இரங்கும்‌ ஸ்ர்ீகசனே, குஞ்சித பாதா. (அடி) 


கெஞ்சிலே நினைத்த போதிலும்‌ பஞ்ச பாதகம்‌ மிஞ்சி 
வெளிப்படும்‌; 

தஞ்சம்‌ என்றுநான்‌ வந்து பணிர்‌ே தன்‌; ப 
த்யாகஸ்ரீ சிதம்பர சாஜனே! .... (அடி) 


* கோபாலகிருஷ்ண பாரஇயார்‌ பாடல்‌ போலும்‌. 


அறிவார்‌ ஆர்‌? 
(தியாகராஜர்‌ பெருமை) 
(பல்லவி) 


அறிவார்‌ ஆர்‌ உன்மகிமை, 
ஆரூர்நின்‌ ருடிய பெருமையை? 


(சரணங்கள்‌) 


அறிய வேணுமென்று அநுதி னம்கினைத்து 
அங்கம்‌ முழுவதும்‌ பொங்கிச்‌ சிலிர்த்துக்‌ 


- இதரியவே எனதுகா அச்சம்‌ இர்த்துத்‌ 


இத்திக்கத்‌ இத்திக்கச்‌ சவராமத்தை ஐபீத்து 
ப (அறீ) 


கருவி கரணங்களும்‌ கலந்துகின்‌ றுருகக 


கண்ணினில்‌ ஆனந்த வெள்ளங்கள்‌ பெருக 
மறுபடி. ஜனியாத மார்க்கங்கள்‌ தருக 
மாலும்‌ அயனும்‌ தேடித்தினம்‌ வருக (அறி) 


முப்புரம்‌ எரித்திட்ட முகமந்த ஹாஸா, 
முத்தி அளித்திடும்‌ பக்தப்ர காசா, 


.. அப்பர்சுர்‌ தரர்தங்கட்‌ கருள்புரி ஈசா, 


ஆரூர்‌ அமர்நீதருளும்‌ தியாகாதி ராஜா! (௮றீ) 


8ீசவேடச்‌ சிறப்பு 
(பல்லவி) 


ஆச்சரிய மான சேவை ஆசை என்ன என்‌ ஐயனே! 


(அநுபல்லவி) . 
வாச்ச மங்கை ௪ சிரத்தின்‌ மீதில்‌ 
மதுக்குடம்தரித்‌ ததைக்கண்டு சொன்னேன்‌ (ச்‌. 
(சரணங்கள்‌ ) 
அத்திமுகனும்‌ வேலவனும்‌ அருமையால கறுத்ததும்‌ 
கெற்றிக்‌ கண்ணோ டொத்தமேனி நீசர்போல்பூ 
ரித்ததும்‌ 
முகீதி அளிக்கும்‌ னக த ஒல்‌ ன ட்ம்ட்‌ கப்பெடுத்‌ 
தடித்ததும்‌ 
வகஸ்தலத்தில்‌ செத்தகன்்‌ று 
விளங்கவே உள்ளம்‌ களித்ததும்‌ சொன்னேன்‌. (ஆச்‌) 
மாலும்‌அயனும்‌ தேடிச்காணா மலரடியால்‌ நடந்ததும்‌ 
சூலபாணி யான நாதன்‌ துண்டு சங்கிலி ௮ணிந்ததும்‌ 
கோல மறைகள்‌ ஸ்வான மாகக்‌ கூடப்பின்னே 
தொடர்ந்ததும்‌ 
லால சுந்தரர்‌ உம்மைத்‌ துதித்ததும்மதுக்‌ 5 
- குடித்தோர்போல ஆனீர்‌ . (ஆச்‌). 
யோகியான அந்தணர்முன்‌. 'தேகிஎன்று சென்றதும்‌ 
வேகமாக யாகத்‌ தில்‌௮விீர்‌ பாகம்வாங்க நின்றதும்‌ 
ஆகமாதி வேதமெல்லாம்‌ ஏகம்‌ஏகம்‌ என்றதும்‌ 
ஊத்‌ தோர்கள்‌ உள்ளம்‌ மேவும்‌ தியாகியான 
தயையினால்‌ சொன்னேன்‌. (ஆள்‌); 


ஆரூர்‌ ஐயன்‌ ஆட்டம்‌ 
... பல்லவி) 
ஆடினார்‌ ஆரூர்‌ ஐயன்‌--மனமகிழ்ந்தே 
ஆடினர்‌ ஆரூர்‌ ஐயன்‌. 
(அநுபல்லவி) 
அன்பர்‌ இருதயத்தில்‌ வாசன்‌ 4 
செம்பொன்‌ அ௮ம்பலா காசன்‌. (ஆடுனா) 
( சரணங்கள்‌] ப 
தேடித்‌ தினம்பணியும்‌ ஆடக க்ஷேத்ரச்தனில்‌ 
தேவர்க ளும்‌, துதிக்கத்‌ திவ்ய சபையதனில்‌ . 
நாடி. வசனித்தோர்கள்‌ நாத முடிவ.தனில்‌. 
காராயணன்‌ ஸ்ரீஹரீ நாபிக்‌ சமலந்தனில்‌ 
(ஆடினர்‌) 
சங்கமத்‌ தளதாள வாத்யச ரன்ன 
எங்கும்‌ நிறைந்தாசர்‌ ஏக ஸ்வரூபமாகப்‌ 
பொங்கி மடிழ்ந்தோர்‌ உள்ளம்‌ பூர்ணப்ர காசமாகப்‌ 
பொற்பணி அணிந்தபாதர்‌ நிர்க்குண 
ஸ்வரூபமாக ... (டினா) 
சுத்தப்ர காசதிவ்ய ஜோதி திகழ்ஜொலிக்க 
நித்திய மாசறினைந்‌ துருகும்‌ மனம்களிக்க 
பற்றிப்‌ படிக்கும்ஜன்ம பாசபந்‌ தம்‌ ஐ மிக்கப்‌ 
பங்கஜப்‌ பிரகாசசுக சங்கரி சமேதராக (ஆடினார்‌) 
௮ண்டபா தாளமும்‌ கடுகடென்‌ றதிரத்‌ 
தொண்ட ரீடத்திலுள்ள தோஷங்கள்‌ உதக 
கண்டுதரி சித்தவர்‌ காதலித்‌ துக்கதறக்‌ 
கர்த்தரா தஇியசபேசர்‌ நிர்த்தனப்‌ பிரியத்யா கேசர்‌ 
_ தேடனர்‌] 


7. 


ஏசறவு 
(பல்லவி) 


இருவாரூர்‌ தேடி. வருவேனோ கான்‌? 
தேவனைக்‌ சண்டு தெளிவேனோ நான்‌? 


(அநுபல்லவி) 
மருவும்‌ மனசு மணியா சனத்தில்‌என்‌ 
மன்னனைக்‌ கண்டு மகிழ்வே னோரான்‌? 


( சரணங்கள்‌ ) 


வையக வாழ்க்கையை மறக்கேனோ நான்‌? ப 
வழிகொள்ளும்‌ மாயையைத்‌ தடுக்கேனோ நான்‌? 
நெஞ்சுக்‌ கதவைகெம்பித்‌ திறக்கேனோ நான்‌? 
நேசமாய்‌ நிமலனோ டி.ருக்கேமோ நான்‌? 


அஞ்சி அடியாரதூளி ௮அணிவேனோ நான்‌? 
அம்பலத்‌ தைஈம்பி இருக்கேனோ கான்‌? 
சஞ்சித கர்மத்தை மாய்ப்பேனோ நான்‌? 
சாட்சியும்‌ ரீஎன்று இருப்பேனோ நான்‌? 


பாசக்‌ கடலைத்தள்ளிக்‌ கடப்பேனோ நான்‌? 


... படுகுழி கூபத்தில்‌ டெப்பேனோ கான்‌? 


ஆசைகொள்‌ ளும்மனசைத்‌ தடுப்பேனோ நான்‌? 
ஐயன்‌ த்யாகராஜன்கை பிடிப்பேனோ நான்‌? (இரு) 


தெய்வங்கள்‌ 19 
கைலாசம்‌ 


ஈசர்‌ வாழும்‌ கைலாச வாசலிது பொண்ணே, 
ஓகோ பொண்ணே, நீதான்‌ என்னே? 
எ.து கார்யம்‌ சொல்லப்‌ போருய்‌? இயம்புவாய்‌என்‌ 
முன்னே. ப 
சற்ற பொண்ணே, ஓகோ பொண்ணே! 
ராஜர்வாழும்‌ மதுரை ராஜ்யம்‌ போலவே ஆனந்தி, 
. ஓகோநந்தி, இந்த 
ரஐ த௫ரி மீளவிடா ராகமுட ேவந்தேன்‌. 
நந்தி ஓகோ நந்தி, : ப 


சங்கரர்‌ ஏசல்‌ 


சங்கரரை ஏ௫ிப்‌ பாடுங்கடி பொண்காள்‌, 
சந்ததி சம்பத்துண்‌ டாகுமடி; 

மங்கள்‌ மாகவே சங்கரரை ஏசி ப 
வணங்கிச்‌ சோபனம்‌ பாடுங்கடி பெ £ண்காள்‌, 
வணங்கச்‌ சோபனம்‌ பாடுங்கமடு.. 


கட்டுக்கட்‌ டாகவே மற்றப்பொன்‌ பர டரித்ல்‌ 
இஷ்டமுடனே பலஇருக்கக்‌ டப 
கொட்டாய்‌ அடிச்ச மசான மதிலே. 

குடியாய்‌ இருப்பதைப்‌ பாருங்கடி, சிவன்‌ 
குடி.யாய்‌. இருப்பதைப்‌ பாருங்கடி. 


வேறுவே மாயப்பல மாதிரி தன்னிலே 
விஸ்தாரச்‌ சோமன்‌ பலஇருக்க 

நாறும்‌ புலித்தோலை சாணம்கூ டாமலே 
நாடி.த்‌ தரிச்சதைப்‌ பாருங்கடி, சிவன்‌ 
நாடித்‌ தரிச்சதைப்‌ பாருங்கடி. 


வாசனை குறையாத மலலிகை செண்பகம்‌ 
மட்டற்ற புஷ்பம்‌ பலஇருக்க 

வேடிக்கை யாகவே வில்வமும்‌ தும்பையும்‌ 
வேண்டி அ௮ணிந்ததைப்‌ பாருங்கடி, சிவன்‌ 
வேண்டி அணிக்ததைப்‌ பரு. 


செம்பொன்னும்‌ ரத்னமும்‌ கூடிச்‌ சமைந்ததோர்‌ 
சிங்கார மான நகைஇருக்கக்‌ 

கம்பி ஓலையும்‌ கட்டணியும்‌ பாம்பும்‌ 

கனிவாய்‌ ௮ணிந்ததைப்‌ பாருங்கடூ,,... வன 
கனிவாய்‌ அணிந்ததைப்‌ பாருங்கடி, 


10. 


தெய்வங்கள்‌ 21 


ஜாதிகொள்‌ எண்ணெய்த்‌ தயிலம்‌ குழம்புகள்‌ 
சந்தன எண்ணெய்‌ பலஇருக்க 

ஜோதி முடியை ஜடையாயத்‌ தரிச்சவர்‌ 
திரிகிற நேர்த்தியைப்‌ பாருங்கடி.;- சிவன்‌ 
திரிகிற நேர்த்தியைப்‌ பாருங்கடி. 


பூசு புனுகுபன்‌. னீருஜவ வாதுடன்‌ ப 


வாசனைத்‌ தூளும்‌ பலஇருக்க 
ட வேடிக்கை யாகவே வெண்சாம்ப லைப்பூசி 


வருகிற நேர்த்தியைப்‌ பாருங்கடி ;--சவன்‌. . . 
வருகிற நேர்த்தியைப்‌ பாருங்கடி, 


ஊர்வசி மேனகை ரம்பை திலோத்தமை 
உத்தம ஸ்த்ரீகள்‌ பலர்‌இருக்கப்‌ 

பர்வத புத்ரியாம்‌ பார்வதிதன்னைப்‌ ப 
பாரியாய்க்‌ கொண்டதைப்‌ பாருங்கடி, சிவன்‌ 
பாரியாய்கீ கொண்டதைப்‌ பாருங்கடி. 


ஒடும்‌ குதிரைகள்‌ சிங்கம்‌ முதலான 
உல்லாசமான ரதம்‌இருக்க 


-மாட்டின்மேல்‌ ஏறியே மானம்கூ. டாமலே 
"வருகிற நேர்த்தியைப்‌ பாருங்கடி, சிவன்‌ 


வருகிற கேர்த்தியைப்‌ பாருங்கடி. 


இப்படியே சொல்லிப்‌ எற்டுது கல்ல றட 0 
இஷ்டசம்‌ பத்துண்‌ டம்‌ 


சிவத்தியானம்‌ 


திங்கள்‌ ௮ணிந்த முடியும்‌ சடையும்‌ 
தேடிய பிரமாவும்‌ காணாத்‌ திருமுடியும்‌ ப 
நீறிட்ட. நெற்றியும்‌ நீண்ட புருவமும்‌ 
நிமிஷத்தில்‌ மன்மதனை எதிர்த்ததோர்‌ நெற்றியில்‌ 
எண்ணழகும்‌ ரீண்டு உருண்டு கூர்மையாகி 
யேரகியர்‌ உள்குமணி நாசியழகும்‌ 
சடைகழன் ற மேல்முழியும்‌ கபோல நயனமும்‌ 
பூரண சந்திரன்‌ போல முகமும்‌ 
தாமரை போலக்‌ கபோலமும்‌ 
ஆணிமுத்‌ துப்போலத்‌ தந்தமும்‌ 
தாழம்பூ இதழ்போலே அதரமும்‌ 
கனக மணிக்குண்‌ டலம்‌இலங்கக்‌ 
கர்ண வஜ்ரம்‌ வைடூர்யம்‌ மரகதம்‌ 
பச்சை இழைத்ததோர்‌ மகுடமும்‌ 
௮ர்தமாய்‌ விளங்கும்‌ முகதேஜஸ்‌ காந்தியா லும்‌ 
ருஷ்டி. ஸ்திதிஸம்‌ ஹாரம்‌ பண்ணும்‌ செய்கையா லும்‌ 
- இன்னும்‌ கம்பீரப்‌ பார்வையாலும்‌ _ 
கண்டேன்‌ கான்‌ என்னிடத்தே 
. ஆதி யந்தமற்ற சங்கரரை; ப 
கண்டவுடனே சிவனைக்‌ கருதியே ஐகம்மறக்தேன்‌; 
அ௮ண்டியதோர்‌ ஆனந்தத்தில்‌ அடிபணிரந்தேன; 
இன்மயமான சதா௫வரைப்‌ பூஜை பண்ணி எங்கும்‌ 
தன்மய மென்னும்‌ ததாகாரம்‌ ஆகிவிட்டேன்‌; 

- வலோகம்‌, சிவலோகம்‌. 
தரீச்சதொரு சாலகூடம்‌ சங்குவரிக்‌ கழுத்திலே 

நவரத்ன பூஷணம்‌ 

விளங்கும்‌ திருமார்பில்‌ ஆனைத்‌ துதிக்கைபோல்‌ 
உருண்டு திரண்ட ஆஜாது பாகுவும்‌ 


தெய்வங்கள்‌ 23 


- அபயஸ்‌ தம்பண்ணும்‌ கமலத்‌ திருக்கரமும்‌ 
கங்கணம்‌, கைவளை, கரும்ப ணாதிகளும்‌ 
கனகாபரண பூஷ்ண ராகி விளங்கும்‌ ப 
தங்கப்‌ பிரதிமைபோல்‌ ஸ்படிகத்து மேனியனும்‌ 
சதகோடி. சூரியன்போல்‌ ஜ்வலிக்கும்முக காந்தியனும்‌ 
வெண்முத்து மாலையும்‌ விளங்கும்‌ திருமார்பில்‌ 
விபூதி ருத்ராக்ஷம்‌ வஸ்த்ரயக்‌ ஞோபவீதம்‌ கண்டேன. 
ஐகமுழுதும்‌ பூஜித்துச்‌ சேவித்துய்ந்து கரையேறிச்‌ 
சிவலிங்கத்‌ தலைக்கட்டுக்‌ கட்டு மீரர்த்தியனை 
நவரத்ன பூஷிணமும்‌ வடகாதுத்‌ தொங்கலும்‌ 
அரைவடம்‌ இங்கிணி ௮ரை நூல்‌ அ௮ரசிலையும்‌ 
மதாளிபூத்த வாழையது போல்‌ துடையழகும்‌ : 
மலர்ந்தசெந்‌ தாமரை போலே ஜானுவும்‌ 
காளியுடன்‌ வாதுகுறி சோவாமல்‌ நடனம்‌ பண்ணிய 
.... கழற்காலும்‌ 
சங்கையில அழகுதிருப்‌ பாத அடியும்‌. 
எண்டிசை பதினாறு வீரசிலம்‌ பழகும்‌ ன்‌: 
அர்த்தநா ரீசுவரரே, அம்பிகை மனோகரரே, 
பராசக்திக்குத்‌ தேகம்‌ பாதி கொடுத்தவரே, 
சக்தியை விட்டு கூணம்பிரி யாதவரே, டட 
ப்ரகீருதி புருஷரே, ப்ரபஞ்சசிருஷ்டி. காரணரே, . 
ப்ரபஞ்சத்தை உண்டாக்கித்‌ தானே ப்ரமிச்சு 
இருக்கிறபோது செப்பிடு வித்தை என்றோ 
ஸ்வயம்‌ பிராந்தி ஏவி வைத்த 
கல்பித மாயை என்றோ கண்கட்டு, ர ு்கள க 
உடுக்கும்‌ ப்ரளயத்தை கக புசித்தவரைக்‌ 
கண்டேன்‌. 
பாதாள நாபிக்கழ்‌ பாதமல ராகியே 
ஆகாசம்‌ பரம்மாண்டம்‌ அவயவங்கள்‌ ஆகிய 
சகல ச்ருதி வேதங்க ளாகித்‌ 
இருமுக மண்டல மாக விளங்கவே, 
சந்திர சூரியர்‌ ௮க்கினி கேத்திரம தாகவே, 


24 


தெய்வங்கள்‌ 


ஸ்தாவர ஜங்கமம்‌ ஸமஸ்‌தமான லோகமும்‌... 

சமுத்திரமும்‌ கங்கையும்‌ தம்மிட தீதே சூழவே, ன 

சமஷ்டிவயஷ்டி ஆத்மகமாய்‌ வீராட்புருஷ்‌ னாய 
விளங்கும்‌ 

சஈத்ர சூர்யாதி. சர்வசாக்ஷி பாயிருக்கும்‌ 

வ்யாகீர சர்மாம்‌ பரமான உரித்தோல்‌ 

பூட்டியே மயில்தோகை பூண்டு 


காகபூஷணம்‌ சூலபாசம்‌ கபாலதண்டம்‌, 


மான்மழு அக்கினியும்‌ பரசு ௮பயஹஸ்தமும்‌ 

ஆனைத்‌ தோலும்‌ கண்டா மணீயும்‌ ப்‌ 

பத்துகி கரங்களிலும்‌ பவிஷுடன்‌ நேர்த்தியாய்ப்‌ 

பஞ்ச முகம்வி ளங்கும்‌ பார்வதி நாதனுமாய 

வேதம்‌ நாலும்‌ வெள்‌காக்‌ குதிரையாய்‌ விளங்கவே, 

ஸ்ரீபூமீ தேவியும்‌ சேராய்‌ விளங்கவே, ப 

இக்குகள்‌ தோறும்‌ ௮ஞ்சுரூ பிணியாகி 

ஸ்ரீருத்ரம்‌ பஞ்சாக்ஷரம்‌ ஓங்கார வண்டுகள்‌ உடு 
மெகொள்ளவே, 

நான்முக ரும்வந்து சாரத்யம்‌ பண்ணவே, 

தேவருடன்‌ தவமுனியும்‌ வனதேவியும்‌ போத்திகித்கத்‌ 

துந்துபி முழங்கத்‌ திரிபுரம்‌ எரிக்கத்‌ 

துரையாக எழுதரும்‌ மகாமேருவைத்‌ 

கனுஸாக வேவளத்துச்‌ சேஷனைக்‌ கயிருக்கட்டிச்‌ 

சக்ரபாணியைப்‌ பாணமாய்ச்‌ சந்நித்த மாய்ப்பண்ணீச்‌ 

சற்றே நகைத்துச்‌ திரிபுரம்‌ எரிக்ததோர்‌. 

அச்சுதரைக்கண்டேன்‌ நான்‌ என்னிடத்தே,. 


சிவனா ஏசல்‌ 
சசுவரரும்‌ உமையாளும்‌ ஏகாச ன த்திலே ப 
வசித்துக்‌ கொண்டிருந்தார்‌; அந்த வேளையில்‌. 
தேவி வெரூபி சிவனைக்‌ குறித்துப்‌ 
பரிகாசம்‌ பண்ணின பார்வதி வாக்யத்தைக 


கேளுங்களேன்‌ ஜீவர்களே,--மு ன 
கிட்டுமிப்‌ ர: 


விசால வீழிகளை மயக்ச்‌ சுழற்றி. ட்‌ 
மின்னொளி போலம்மன்‌ கனிவாய்‌ நை தத்து 
ஆதிசிவன்‌ முகத்தோடே முகம்வைத்து 
அம்மன்‌ துதிசொன்ன ஆனந்த வார்த்தையைக்‌ 
கேளுங்களேன்‌ ஜீவர்களே! 


ர போதுமை யாபிட்சை புகுந்தெனக்‌ இட்டது; 

..... பிரம்ம கபாலத்தைப்‌ போடுமிப்‌ போகமே; 

. மாதானம்‌ வாங்க வழிசொல்லு றேன்சேதி; 

ப வைத்திப்போ கேட்க மனசுமுண்‌ டானால்‌ (போ) 


அச்சுதன்‌ சொன்ன விசேஷம்‌ 6 எனக்கு; | ப 
அண்டத்தில்‌ பாதி தருகிறோம்‌ என்ளார்‌;--உங்கள்‌ 

_. மூக்கண்‌ ணர்க்குமன சுண்டேோஇல்‌ லையோஎன்று 

ப வெட்ட்‌ வெளியாகக்‌ கேட்டுவரச்‌ சொன்னார்‌; 

கேட்கச்‌ பட்ட டட மேகசவர்‌ அஞ்சி. (மீக) 


்‌ விஷ்ணு சகோதரி மீனாட்சி ௮ம்மன்‌ த 
விச்வமெல்‌ லாம்‌£ர்த்தி யாக விளஙக | 

விது தகன்தங்கை பர்த்தாபிக்ஷை கூறப்‌ ்‌ 
பொருமல்‌ எங்கண்ணன்‌ அ குனிவாலள்‌ (25) 


26 


10. 


17, 


தெய்வங்கள்‌ 


கொடுப்பேனோ ஹஸ்தம்‌; கேட்கவும்‌ வேண்டாம்‌; 
கூடவந்துதன மாகச்‌ சொரிவர்‌; 

முழிச்சுமன்‌ மதனைப்‌ போலவே பார்த்தால்‌ 
மோசம்வர்‌ தாலென்ன செய்வோம்‌என்‌ றஞ்சே 


(கேட்‌) 
மசாதேவ ரோடே. கெளரியைக்‌ கூடச்‌ 
 சுப்பிரமண்யர்‌ அமரர்‌ ப்ரம்மாவும்‌ 
சசனுக்குமன்‌ மதனை அனுப்ப ப 
அவனை எரித்த பயம்பிடி.த்ததே, (0 த 


வீட்டுக்கு வீடுபோய்‌ இரப்பானேன்‌? : 
ஆத்‌  துக்கோர்‌ அ௮கப்பை௮ன்னம்‌ வாங்குவானேன்‌? 
பாக்யலக்ஷ்மி எங்கள்‌ மதனி ப | 
பார்த்தால்‌ எல ல்‌ பாக்யமுண்டாமே. 
(கேட்‌) 


பட்டணம்‌ எங்கும்‌ சுற்றி அலைவானேன்‌? . 
பத்தினி மாரெல்லாம்‌ பங்கம்‌ கொள்வானேன்‌? 

மைத்துனர்‌ லக்ஷ்மி தேவிகை யில்பிட்சை 
வாங்கினால்‌ சொர்ணம்‌ மாணிக்கம்‌ உண்டாமே! 


(கேட்‌) 
க்ஷீர சமுத்திரம்‌ தன்னில்‌ பிறந்தவள்‌ 
ஸ்ரீஹரி யைப்பதியாக அடைந்தவள்‌ 
ஆதி மஹாவிஷ்ணு மார்பிலே ஆனந்த இ இ 
மச்சினி லக்ஷ்மி தேவி இருக்கையில்‌ (சேட்‌) 


பணத்த போவது உ௫தம்‌ இல்லைசாண்‌. 


அச்சுதன்‌ மச்சினன்‌ அரைச்சகேணி விதைகேட்டா ல்‌ 
மிச்சமாய்ப்‌ பயிரிட்டால்‌. ண தங்க ன்‌ 
சொஸ்தமாய்ப்‌ புஜிக்கலாம்‌. .. 02) 


16. 


18. 


14, 


நீதி, 


16. 


04 


78. 


தெய்வங்கள்‌ 27 


விடஅராப்‌ பூண்பதேன்‌? வேதியர்‌ ஆவதேன்‌? 
ஐஜடைகளை விரிப்பதேன்‌? தெருவில்‌ இரப்பதேன்‌₹ 

எடைதக்த மச்சினன்‌ கடைக்கண்ணைக்‌ காட்டினால்‌ 
முடிகலங்‌ காணுமே; மோதி விளையுமே! (பி) 


ஓரெண்ணப்‌ பாதியேர்‌ உண்டுமக்கு; 
. தாலன்‌ கடாவையும்‌ கேட்டோட்டி வாரேன்‌. 
ஒருசாலால்‌ உழுது சம்பா விதைத்தால்‌ 
பாலோடு தயிரன்னம்‌ பசியாமல்‌ புஜிக்கலாம்‌. (பீ) 


சூலம்‌ மழுவென்ற ரெண்டை அழித்தால்‌ 
மேடுகள்‌ பள்ளங்கள்‌ வெட்டவே மண்வெட்டி 
நாளையே பண்ணித்‌ தருகிறோம்‌ என்றார்‌; ப 
வேலைகள்‌ பார்க்க மனசும்‌உண்‌ டானால்‌. . (பீ) 


மூத்த மச்சினன்‌ வீட்டில்‌ கலப்பை 

சாத்தி இருக்கு; தரச்சொல்லிகீ கேட்டால்‌ 
பார்த்து மெள்ள உழுகிரோம்‌ என்று 

மூத்த பிள்ளையைக்‌ கேட்டுவரச்‌ சொன்னார்‌ (பீ) 


வேலைக்கு நீரிப்போ போகவும்‌ வேண்டாம்‌; 

கால பயிரவர்‌ தம்மை அனுப்பும்‌;--அ௮வர்‌ 
ஏர்விட்டு நன்றாய்‌ உழுது விதைச்சால்‌ 
.. அவர்‌ கைராசி கதிர்கலம்‌ காணுமே. (பி) 


கூட்டாளி உண்டே., குபேரர்‌ உமக்கு; 

நாட்டுக்கு விதையல்லாம்‌ நன்றாகக்‌ கட்டினால்‌ 
நாட்டுக்கு நாயகர்‌ தந்‌தஅ௮க்‌ காணி 

போட்டு விதைத்தால்‌ பொழியுமே சொர்ணமாய்‌. 

ப (2). 

ஜடை தனில்‌ நதியுண்டே.; கேதாரம்‌ பாயுமே; 

மங்காமல்‌ காயாமல்‌ வாகாகப்‌ பயிரிட்டால்‌ 
பொங்காம லேமமை போலப்‌ பொழியும்‌; 

தங்காம லேசொர்ண மாக விளையும்‌. (14) 


தியாகேசர்‌ வைபவம்‌ 


- பல்லவி) 


வாமபாக தேவியோடு மைந்தனை மடி.மேல்‌ வைத்த 


மகானு பாவனே, 


வானோர்‌ புகழச்‌ சித்தம்‌ மகிழ்ந்த ப பண்த 


(அநுபல்லவி। 


பூமி புகழும்‌ ஏற்றம்‌ பொருந்திநின்‌ற ஆரூர்ப்‌ 


பூபதியாய்‌ என்றும்‌ ஸ்ரீபதி இதயத்தில்‌ (வாம) 


(சரணங்கள்‌) 


பக்தி விரக்தியால்‌ பலபேதஙக ளான 


- பரிபூர ணானந்த பாக்கியங்‌ கள்காணச்‌ 


சித்தத்துகீ குள்ளே சவபோதம்‌ தானான 
சின்மயா னந்தத்‌ தெளிவு முடிவுதோண (வாம) 


கரைஇல்லாத இன்பக்‌ கரைஒன்றைக்‌ காண்பிக்கக்‌ 
கருணை நிறைந்த கடாட்சத்தி னாலன்றரோ 
அருமையாய்‌ அழைத்த ௮நுக்ரகங்‌ கள்செழிக்க 
அந்தரங்‌ கத்தில்‌௮தி சுந்தரமாய்ச்‌ சோபிக்க (வாம) 
அபரிமி தானந்த போகத்தில்‌ முழுக்காட்டி. 
அநுக்ரக நிக்ரக மானசக்‌ தியைக்கூட்டி 


_ விபவமா கும்‌இன்ப வெள்ளத்தில்‌ நிலைநாட்டி 
விடங்கத்‌ தியாக ராஜனாய்‌ 


விளங்கும்பா தத்தைக்காட்டி (வாம) 


. ர்ச்‌ 
- மங்கை சங்கரி மனோகரனை, 


தெய்வங்கள்‌ 29 
தியாகேசரைப்‌ பணி 


மனமே, சினையாய்‌ ௮றுதினம்‌ பணிந்து 


நினைவில்‌ ஒளியாய்‌ கின்று விளங்கிய 


.தித்யசு கந்தபரி பூரணனை. (மனமே 


ஆதிரை நாள்கொண் டாடும்‌ ஐயனை : 

ஆலம்‌ உண்ட. மமுச்‌ கையனை 

ஜோதியாகிஉள்ள தோற்ற மாகியே 
தொண்டர்கள்‌ கண்டிடும்‌ மெய்யனை (மனமே) 


பாவித்தோர்‌ உள்ளம்‌ பதித்திட வேஇரு 


- பாதம்‌ உள்ளன்‌ பண்டி. தனைக்‌ 


சாமி தார்த்தபல விஷயங்கள்‌ சாணாக்‌ 
காட்சி தரும்கரு ணாகரனை ...... மனமே) 


எங்கும்‌ நிறைந்து புகழ்மலிந்திடும்‌ 


- கங்சை எடுத்துச்‌ தரிச்தோனைத்‌ 
. திங்கள்‌ அணிந்து சிறந்து விளங்கிய 


மங்கள ஸ்ரீதியாக ராஜனை . ட (மனமே) 


ப . தியாகராஜர்‌ யாகசாலைக்கு எழுந்தருளல்‌ 


(பல்லவி) 


அரூரில்‌ தியாகராஜர்‌ யாகசா லைக்குவந்த 
அதிசயம்‌ என்ன சொல்லுவேன்‌? 


(அநுபல்லவி) 


பார்கீசப்‌ பதினாயிரம்‌ கண்களும்‌ வே ணுமே. 
ஏற்கையாய்‌ ஈச்வரியோடு சேர்ச்கையாய்‌ வந்த (ஆரூ) 


50 


தெய்வங்கள்‌ 
(சரணங்கள்‌) 
கண்டோர்‌ களும்மலைக்கச்‌ சண்டாள வேஷம்கொண்டு 
கள்ளுக்‌ குடம்‌ தலையில்‌ தூக்சி௮ம்‌ பாளும்றிற்கச்‌ 
சாமிசொன்ன ரூபமிது தானோ இதுதான்‌ என்று 


'சர்வக்ஞ மூர்த்தியை நேராய்க்கண்‌ ணாலகண்டு (ஆறு) 


நாலுவே தத்தைமாலு காயாயப்‌ பிடித்துக்கொண்டு 
நடுவிலே செத்தகன்றைத்‌ தோளில்தாக்‌ கியேகின்று 
தம்பட்ட மும்தப்பும்‌ தம்கையி லேகொண்டு 

தாபத்‌ துடன்பூஜிக்கும்‌ சோமயா ஜியைக்கண்டு (ஆரூ) 
காளியோடே. வாதாடும்‌ காலால்நடந்து ஓடி. 

கனப்பிரி யத்துடன்‌ சுந்தரர்‌ சொன்ன பகீ தரைத்‌ தேடி. 


- கையிலவீர்‌ பாகம்வாங்க யாகசா லையை நாடிக 


கந்தன்‌ கணபதியுடன்‌ தந்தனப்‌ பாட்டுப்‌ பாடி. (ஆறா) 


ஆரூர்தன்‌ ஸனில்வளிக்கும்‌ அருமை த்யாகராஜரை 
அன்பர்களுக்‌ கன்பந்தரும்‌ கமலா லயவாசரை த்‌ 
தூதுளங்‌ நரையுண்ட தோழர்க்கு நேசரைத்‌ 
துன்பங்கள்‌ தீர்த்‌ தின்பந்தரும்‌ கமலா லயவாசரை 


- (ஆரூ) 


தெய்வங்கள்‌ 31 
தியாகராஜர்‌ வருகை 


(பல்லவி) 
மங்கள ஸிம்‌ மாஸ னாதுபதி-மலை .. 
மங்கைமனைக்கு வருகிறார்‌. 


(சரணங்கள்‌) 


செங்கை ம்ருதங்கம்‌ ஒலிக்க 
சங்கரி விரததவம்‌ பலிக்க 
அங்க நாய௫யும்‌ பூசிக்க 
இங்கித மாய்க்கங்கை களிக்க (மங்கள) 


காதில்‌ குழையும்‌ தோடும்‌ அசையக்‌ 
கரியுரி புலியதளும்‌ ௮சையச்‌ 

சாதுக்கள்‌ போற்றும்‌ சரணம்‌ அசையத்‌ ப 
தாங்கு சேஷன மூடியும்‌ அசைய (மங்கை) 


பச்சைக்கற்‌ பூரம்‌ சுகந்தம்‌ வீசப்‌ 
பரிம ளத்திருச்‌ சாந்தும்‌ வீச 
இச்சையாயக்‌ கிருஷ்ண கந்தம்‌ வீச 
ஈச்வரியுடன்‌ மகிழ்ந்து பேச (மங்கை) 


பாமரர்‌ தம்மைக்காக்கும்‌ நாதன்‌ 
பரவை வீட்டுக்கு நடந்த பாதன்‌ 
காம தகனம்‌ செய்த வேதன்‌ 
காரண காரியவி நோதன்‌ (மங்கள) 


நிஜபோதம்‌ பெற்ற ஹ்ருதயர்‌ நேசன்‌ 
நித்தியகல்‌ யாணஉல்‌ லாசன்‌ 

அஜபா நடனம்‌ செய்யும்‌ ஈசன்‌ ப 
ஆண்டவன தியாகாதி ராஜன்‌. (மங்கள) 


92 


தெய்வங்கள்‌ 


தியாகாதி ராஜர்‌ 
(பல்லவி) 
அரிஸ்வாஸ நடன தேவ 
திருமேவிய சித்கன தீப! 
( சரணங்கள்‌ ) 
ஸனகாதி முனிதொழும்‌ பாதா, 


தினகர கோடி. சுந்தர சாதா, 
விரோத மானஸ விகீரகா பவ நிகீரகா! 


. கனரத்னஸிம்‌ மாசனாதீச, காத்தி யாயனிப்‌ பிராணேசா 


(அரி) 


சகலாகம ஸார, ஸர்வ மங்களகம்‌ பீர 


. அகிலஐகத்துக்‌ காரணா பரி பூரணா. 


அகண்டி-தா னந்தஸ்வரூபா, ஆச்ரிதவத்ஸலப்ர தாபா! 
(அரீ) 


- ஆனந்தநடன தாகா சப்ரம்‌ மானந்த ஸிந்துவத 


னேசா, 
தஇீனரட்சச தேகி கருணா பாஹிமாம்‌ 
ஆனைஉரித்த திகம்ப ரேச, ஹம்ஸஈடன த்யாகாதிராஜ! 
க (அரி) 


திருக்கரத்தின்‌ வைபவம்‌ 
- (மல்லவி) 


பராபர னே,உன் றன்‌ திருக்கரத்தி னாலென்றன்‌. 
பவம்விலக்‌ கும்பரி பூரணனே! 


( அநுபல்லவி) 


சராசரங்‌ களுக்கும்‌ பொருளாகி ௮௫ில 
சாட்டுயாகிய தயாளனே! ௮. (பராபர) 


(சரணங்கள்‌) 


எப்போதும்‌ தவருத படிமழு ஏந்தி விளங்கிய 
திருக்கரம்‌, 
அப்பனே என்றுருகு பரதவ்க அச்சம்‌: கடும்‌ 
திருக்கரம்‌, 
சொப்பன ஜாலாவஸ்தை தரிசித்திடும்‌ திருக்கரம்‌, 
ஒப்பிலா உமைகைக்‌ கமலத்தை உகந்து பிடி.த்த. 


திருக்கரம்‌. .. (பரா) 


அயன்்‌௮ரி இந்திரன்‌ முூதலோர்க கபயம்‌ கொடுத்த 
திருக்கரம்‌, 

ஐஜயங்கொண்ட ஸனகாதிமுனிவர்க்குச்‌ சன்முத்திரைத்‌ 
காட்டிய திருக்கரம்‌, 

உயர்ந்தஅன்பர்‌ கல்யாணத்தில்‌ அடிமை யோலைகாண்‌ 
பித்தகரம்‌, 

உம்பர்‌ மனிதர்‌ யாவருக்கும்‌ உள்ளதைக்‌ காட்டும்‌ 
திருக்கரம்‌. (பரா) 


94 தெய்வங்கள்‌ 
9, மட்டில்‌ லாத மதங்கொண்ட கரியு௱ி 
ம௫ழ்ர்‌ து போர்த்திய திருக்கரம்‌, 
பொட்டென வேவந்த பிரமன்‌ சிரந்தன்னை 
எட்டிக்‌ கிள்ளிய திருக்கரம்‌, (பரு) 
*, இஷ்டமான ஆள்போல்வந்தி பிட்டேந்திப்‌ புஜித்‌ திட்ட 
கரம்‌, 
சட்டமாக ஆரூர்‌ தன்னில்கின்று த்யாகம்‌ 
கொடுத்‌ திட்டகரம்‌. (பரா) 


தேர்‌ ஓடுது 

கல்லு மலைமேலே கல்லடுக்கக்‌ 

காலாரக்‌ கோயிலை உண்டுபண்ணி 

மதுரைக்‌ கோபும்‌ தெரியக்‌ கட்டி, 

மருது வாறதைப்‌ பாருங்கடி; 

மருது வந்தாலும்‌ தேரோடாது; 

மச்சினன்‌ வந்தாலும்‌ தோஒடாது; 

தேருக்‌ குடையாரு குப்புசா மிப்பிள்ளை 
தேரோடுக்‌ தோட்டத்திலே தேரோடுது. 


திவயரதாரூடன்‌ 


(தியாகேசர்‌ துதி) 
(பல்லவி ) 
தேவியுடன்‌ கூடச்‌ "றது நடம்புரியும்‌ 
திவ்யரதா ரூடனே, சித்ரூபனே! 
(சரணங்கள்‌) 

மேவும்‌ அடியார்க்கு விளங்கும்சர்‌ வேசனே, 

பாவிப்போர ஹ்ருதயத்தில்‌ பரமப்ர காசனே, 

மூவு லகமும்‌ குலுங்கி அதிர்ந்இட 

முழங்கும்‌ வாத்யாதி கோஷம்‌ கிறந்திடத்‌ 

தேவ தேவர்கள்‌ சண்டு ம௫ழ்ந்திடச்‌ 

சேர்து பரிமள கந்தம்‌ பொழிந்திட, (தேவி) 

பாலநேத்‌ திரந்தன்னில்‌ காந்திப்ர காக்கப்‌ 

பாத நாபுரப்‌ பிரபை சோபிக்க 

மாலும்‌ மனமகிழ்ந்து ம்ருதங்கம்‌ வா௫க்க 

மங்கைமுக கமலம்‌ விசஸிக்க 

நாலு முகவரும்‌ ஜாலர்‌ வா௫ிக்க 

ஈங்கை சரஸ்வதி வீணை கோஷிக்க 

சீல மூனிவர்கள்‌ கண்டு பூஜிக்கத்‌ ப 

திக்குப்‌ பதிகள்‌ பூமாரி வருஷிக்க,. (கேவி) 

வஞ்சகத்‌ தைவிடுத்து வந்து பணிந்தோர்‌ 

மாயை தன்னைத்‌ தடுத்துச்‌ 

செஞ்சடை. யைவிறரித்து மயலகனைச்‌. 

சேவடி யாலமி இத்து 

பஞ்ச முகத்தாலும்‌ கிருபை கொடுத்து 

மிஞ்சின ஜனன வித்தினைக்‌ இரஇத்து 

அஞ்சிக்கீழ்‌ நின்ற அடியார்‌ முகம்பார்த்து 

ஆரூர்தனில வந்தென்னை ஆளவே உதித்து. 
(தேவி) 


பணிவோர்க்கு மெய்யன்‌ 
(தியாகேசர்‌ பெருமை) 
(பல்லவி) 


அஞ்சிப்‌ பணிவோர்க்கு மெய்யன்‌--எங்கள்‌ 
ஆரூர்‌ அமர்ந்தமமுக்‌ கையன்‌: 


(அநு பல்லவி) 


வஞ்சி ப னம கன்னு கொஞ்சுவ தை௮ த்த (அஞ்சி) 


1. 


(சரணங்கள்‌) 


ஐயஞ்சுக்கு மேற்பட்ட தீரன்‌; 


அஜபா நடனம்செய்‌ சூரன்‌; நல்ல 

உய்யும்‌ ஞானவிவேக சாரன்‌; எட 

ஒதும்‌ குணங்களுக்குப்‌ பாரன்‌; 

ஐயம்‌ விலக்கிஎனை ஆளும்‌ அதிகம்‌ பீரன்‌, (அஞ்‌ 


அல்லல்‌ ௮றுக்கும்‌ஆதி மூலன்‌; ஐயன்‌ ப 
அருமைத்‌ துதிக்கு௮நு கூலன்‌; நல்ல - 
வெள்ளம்‌ நிறைகரக்க பாலன்‌; 4 


- சடையில்‌ மதிசூடுங்கங காளன்‌; 


செல்வம்‌ இப்னு அ! செங்கோலன்‌ தயாளன்‌. 
(அஞ்சு) 
ஆசா பாசதுக்கவி நாசன்‌;- அஞ்சு 


- கோசங்களை அழிக்கும்‌ ஈசன்‌; நல்ல :. 


வாச மலரில்விச்‌ வாசன்‌; மலை 
மங்கை சங்கரிப்ரா ணேசன்‌: 


- தாசர்‌ துதிக்கதிப்ர காசன்‌, தியாகராஜன்‌. (அஞ்சு) 


பிரயோசனம்‌ என்ன? 


(இது பாபநாச முதலியார்‌ கீர்த்தனம்‌) 
(பல்லவி) 


பேரும்‌ நல்ல தியாகர்‌, ஊர்செல்வத்‌ திருவாரூர்‌, 
பிரயோசனம்‌ என்ன சொல்‌ லுவேன? 


(அநுபல்லவி) 


வாரீச்‌ சொரிவீரென்று வார்த்தைமாத்‌ திரம்ஸ்வாமி 
ஊரராமல்‌ ஒருபொல்லா தவனைவா சலில்வைத்தர்‌. 
(பேரும்‌) 


(சரணங்கள்‌) 
வாசல்நந்‌ திக்குத்தப்பி வந்து தேக என்றால்‌ 
வலதுகை அனல்‌ஏந்திச்‌ சஈடுமே ஸ்வாமி. 
வீசம்‌ அனலைத்தள்ளீ வருவோம்‌என்‌ ருல்மனம்‌ 
வீரவெண் டயத்.துக்கு மிகப்பயப்‌ படுமே, 
_ (பேரும்‌) 
வீரவெண் டயத்துக்குள்‌ ஆகிய ஆடரவின்‌ 
விஷத்தைச்‌ சொரியுமது என்றே இருக்கி நீர்‌; 
பேரை ஈம்பிவந்தோம்‌ என்றுசொல்‌ லப்போனால்‌ 
பித்தனென்‌ ரொருபேரை வைத்துக்கொண் ப 
மூருகீகி நீர்‌. ப (பேரும்‌) 
பித்தரோ தியாகரே, பேசும்‌என்‌ ரால்பெரும்‌ 
பாபவி நாசரென்று ௮சைக௫ நீர்‌ ஸ்வாமி. 
எத்தனை சொன்னாலும்‌ உம்மை விடேனென்றால்‌ 
இர்தாஎன்‌ ஜேநீற்றைத்‌ தந்துபின்‌ ௮அசைக்கிறீர்‌, 
(பேரும்‌) 


58 


தெய்வங்கள்‌ 

பெருமாளும்‌ ஈசுவரரும்‌ 
காதிலே போடுவது வாளி; 
கழுத்திலே தொங்குவது தாலி; 
தராம தேவதை காளி); 
பெருமாள்‌ ஏறுவது யாளி. 
பெருவயி ரூனது தொக்தி; 
பெருங்குரங்‌ கானது மந்தி; 


ஈசுவரர்‌ ஏறுவது நந்தி. 


ராஜஹம்ஸ ரூபி 
(தியாகேசர்‌ பெருமை) 
(பல்லவி) 


ராஜஹம்ல ரூபி யாகி ஈடம்புரிந்த. 
மாசற்ற மாமணியே! 


(அநுபல்லவி) 


நேசத்துடன்‌ தினம்தினம்‌ பேசித்‌ துதிக்கும்றிஜ 
தாஸர்‌ மனவிசேஷ ஸாரகீராகி யாகிய (சாஜ) 


(சரணங்கள்‌) 
மிஞ்சும்‌ விவேகத்தின்‌ மேல்படி. ஆகவும்‌ 
செஞ்சடை கொண்ட சிவயோகி ஆகவும்‌ 
வஞ்சகச்‌ சித்தர்க்கு மறைபொரு ளாகவும்‌ 
மனனமுற்‌ ரோருள்ள மணிவிளகச்‌ காகவும்‌ (சா) 


திங்கள்‌ அணிந்த திகம்பர னாகவும்‌ 
பொங்கிய செல்வம்‌ புகழ்ச்சிய தாகவும்‌--மலை 
மங்கைமகிழ்க்த மகாதேவ னாகவும்‌ 
மங்கள ரூப மனோன்மணி யாகவும்‌ ... மூாஜு. 


தீராது தீர்க்கும்‌ திருவரு ளாகவும்‌ 

மாரனைக்‌ காய்ந்த மகாப்ரபு வாகவும்‌ 

பாரில்லா இன்பப்‌ பிரவாகம தாகவும்‌ 

ஆரூரில்‌ வாழும்‌ ஜயன்‌ தியாகளாகவும்‌. (சாஜ) 


வசந்தத்‌ தியாகர்‌ 
(பல்லவி) 
சந்இத்தோர்‌ அதிக சொந்தா! 
(அநுபல்லவி) 


சந்தி அந்திப்பிறை சூடி. நின்ற 
அர்சு வைபோ கானந்தா! 


(சரணங்கள்‌ ) 


. பாசஇருள்‌ தீர்க்கும்‌ மன்னா, 


சாஸ கோடிஸம்‌ பன்னா, 
சேஷ சாயி மனம்கொண்ட 
சாஸ்வத சுப்ர ஸன்னா! 


. கூடும்வினை ௮அறச்செய்‌ தன்யா, 
- கோடி மன்மத லாவண்யா, 


பூடகசம்‌ சார பந்த 

போதம்‌ விலக்கும்‌ புண்யா . 
வத டைந்தோம்‌ பாபகாச, 
சுந்தரர்‌ மனப்ர காச, 
வந்தனம்‌ வந்தனம்‌ ஈ௪, 


வளரங்சத்தியா காதி ராஜ! ட ரகக 


(சிந்தித்‌) 


“(சிக்தித்‌) 
(சந்தித்‌ 


- (இந்தித்‌) 


- அகிலாண்ட நாயகி துதி 
(பல்லவி) 


ம்பு நாதப்ரியே, 
சுந்தாரீ தேவி, அகில வந்தித கெளரி! 
(அநுமல்லவி) 
அம்புவிதன்னை ஆண்டலவிக்கும்‌ ஐங்கரஜனனி! (ஜம்பு) 


(சரணங்கள்‌) 


டடத குங்கும மங்கள சரணி, கோர பாப தரணி, 


பங்கஜதள நயனி, பக்தபவ மோசணிீ/ ரள (ஜம்பூ) 


மூதறிவில மூதல்வ ரான முக்கண்ணர்‌ தேவி. . 
, வேதசாஸ்‌ திரத்தில்‌ விளங்கும்‌ விமலஸ்வ ரூபி) 
காதலித்தேன்‌ உன்றன்்‌மேலே கவலைபொறுக்‌ . காமலே 
ஆதரீப்பாய்‌ இனிமேலே அம்புஜக்கரத்‌ தாலே. (ஜம்பு) 


அலமேலு மங்கைத்‌ தாயார்‌ 
(பல்லவி) 
தாமரையில்‌ வந்துதித்த கோமளவல்வித்‌ சாயார்‌. 
( சரணங்கள்‌ ) 
செந்தாமரைப்‌ பூகடுவில்‌--என்்‌ றன்‌ 
அந்தரங்க மாய்விளங்கும்‌ அலமேலு மங்கைத்‌ தாயார்‌. 
(சாமரை) 

மட்டிலலாப்‌ பூஷூணம்‌ சாத்தி 

மாதுளம்பூப்‌ பட்டுடுத்தி 
அட்டகாச மாய்வீளங்கும்‌ 


அலமேலு மங்கைத்‌ தாயார்‌... ன (தாமரை) 


ஆர்‌ துணை? 
(பல்லவி) 


ரீதுணை அன்றிஎனக்‌ கார்துணை யம்மா? 


(அநுபல்லவி$ 
ஆதி மகேச்வரி, அகில சராசரி, 
அ௮த்வை தத்தில்‌ சிறந்த மகேச்வாி. (நீ துணைடு 
(சரணம்‌) 


அண்டர்க்‌ கருள்புரிந்து பண்டா சுரனைவதைத்‌ தாயே - 
- உனக்‌ 

கடியவரை ரக்ஷிக்கும்‌ நெடிய விருதுபடை த்‌ தாயே, 

தொண்டு செய்து வணங்கிறின்று சிந்‌ தாமணி 

க்ருகத்திலும்‌ சம்ஹாரத்தில்‌ மருவு மனோன்மணி, 

மண்ணாசை கொண்ட. மாதர்‌ மனோன்மணி, 


மங்கையர்க்‌ கரசியே, மகிழும்‌ சசோன்மணி. (ரீ. துணை) 


ஏகாம்பர ராணி 
(பல்லவி) 


காஞ்சி ஈகரில்வாழ்‌ கஞ்ச மலர்ஈயனி 
கருணை செய்வாய்‌ ஏகாம்பர ராணி. 


(சரணங்கள்‌) 


தஞ்சமென்‌ ரோரைக்‌ காக்கத்‌ தஞ்சைநஈகரில்‌ வந்து 
செஞ்சிலம்‌ படிவைத்த செல்வியே, தாயே, 

அஞ்சிவர்‌ தேனம்மா, உன்‌, அருமைத்‌ திருவருளால்‌ 
வஞ்சனைக எளைத்தீர்ப்பாய்‌ மாதவன்‌ சோதரி! (காஞ்சு) 


குந்த முகுள௮ர விந்தம்‌ பொருநர்‌ தும்யந்த்ர 
மந்தீரமக ரந்தசுகு மாறி, 

வர்தெனை ஆள்வார்‌ மாவடி யார்பாறி, ப 
கந்தாப்ப கோடிலா வண்யகெள மாரி! (காஞ்சு) 
தேடித்‌ திரிவோர்‌உள்ளம்‌ காடும்‌ வினைகளைந்து 

_ சாடிக கருணைசெய்யும்‌ சவுந்தரி யே, தாயே, ௬ ்‌ 
பாடகப்‌ பொற்கிலம்பும்‌ பரிமளசு கந்தமும்‌ 

கூட. விளங்கும்காம கோடி.பீட வாசியே! (காஞ்சி) 


பொய்யான உலகத்தை மெய்யென்‌ றுணருமிந்த 

ஐயந்‌ தவிர்த்தென்னை அண்டு கொள்வாய்‌. 

வையகம்‌ புகழ்பெற்று விளங்கும்‌ திருவாரூர்‌ 

ஐயன்‌ கிருபை அருள்வாய்‌ காமாட்‌௪! (காஞ்சி) 


கமலாம்பிகை துதி . 
(பல்லவி) டட 


௮ம்பாகமா லாம்பர, ஆதிபரா சக்தி, 
ஆரூர்‌ தனில்விளங்கும்‌ ஐய னுடைய பாரி. 
(சரணங்கள்‌) 
1, அஞ்சிவந்த பேரை ஆதரிப்‌ பாயே; 
ஆதி பராசக்தி, ஜோதிஸ்வ ரூபி, 
_ சஞ்சலம்‌ தீர்த்தருள்‌ தயாபரி யானவளே, 
... சாமள வர்ணருக்கு ப்ரேம சகோதரி! (அம்பர 
2. காலனை உதைத்திட்ட கணவனை மாலையிடக்‌ 
- கடுந்தவசில்‌ இருப்பாள்‌, கமலாம்பா, கல்யாணி, 
பாதச்‌ சிலம்புபார்க்கப்‌ பத்துலட்சம்‌ கண்வேணும்‌ 


பண்ணும்‌ தவசையோ சொல்லி முடியாது, (அம்பா) 


9. திங்கள்‌ தனை௮ணிக்த செஞ்சடை நாதனை 
. வஞ்சி மகழ்ந்தவள்‌ பொங்கிப்பூ ரித்துநின்றாள்‌; 
வானோர்‌ புகழும்பரன்‌ வாமபாக தேவி 
வந்துதித்தாள்‌ சக்த்ர பிம்பம்போல்‌ ஆண்டிக்கு, 
ப (அம்மா) 


(ப-ம)* ஐயனுக்கு. 


கமலாம்பிகை கல்யாணம்‌ 


(தியாகேசர்‌ வருகை) 
வன்மீகப்‌ புற்றரடி, வாம பரக சித்தரடி, 
சின்மயமாம்‌ இத்தரடி, சோமாஸ்கந்த காத்தரடி, 
சுந்தரர்க்குத்‌ தோழரடி, சோமாஸ்கந த ரூபரடி, 
௮ந்இக்சாப்‌ பழகரடி,, அசைந்தாடும்‌ செல்வத்‌ 
தியாகரடி. 
சந்திரரைத்‌ தரித்துக்கொண்டார்‌; மந்திரகீ றணிந்து 
கொண்டார்‌; 
ராஜர்‌ சபையில்‌ வந்துறின்றார்‌. 
(நலங்கிடல்‌) 
மிஞ்சியுடன்‌ நாபுரமும்‌ மின்னவிடை மிகத்துவளக 
கஞ்சமலர்க்‌ கண்‌ ணுடையாள்‌ மஞ்சள்‌ தனைக்‌ கையில்‌ 
எடுத்தாள்‌. 
கஸ்தூரி புனுகுபன்னீர்‌, சலந்தெடுத்த பரிமளத்தால்‌ 
வக்ஷஸ்தலம்‌ மீதில்கந்தம்‌ மங்கையவள்‌ பூசிரின்றாள்‌ . 
கங்கையுடன்‌ மதிபூண்ட...--சவ 
சங்கரனூர்‌ திருமுடி மேல்‌ 
செங்கழுநீர்‌ ஜாதியினால்‌ சுந்தரியும்‌ சூட்டி. ச 


. மூக்கண்ணத தன வதக்க முகாரவிந்தம்‌ 


தனக்கேற்கத்‌ 
தக்கதில கம்‌ எடுத்துத்‌ தையலவள்‌ தானும்‌இட்டாள்‌. 
ஆணிப்பொன்‌ னைதம்‌ அணிந்தசெம்பொன்‌ 

- அப்பளமும்‌ 

வேணபடி தானெடுத்து வீமலருக்கே உபசரித்தாள்‌. 
காசமற்ற நாதருக்கு நங்கையவள்‌ உபசரித்து 
வாசனைத்தாம்‌ பூலக்தன்னை தீயாகேசருக்கென்‌ 

ப்‌" 


கெய்வங்கள்‌ 47 


(பத தியம்‌) 
(௮ம்பிகை) 


அத்வைத ரூபரஸ அ௮கண்டிதா காரனே, 
வித்தாகி உலகில்‌ விளங்கும்‌ வீபவனே, 
வித்யாப்ர பாவமே, விமலவை போகமே, 
நிதியமாயச்‌ இத்தந்தனில்‌ நிறைந்த மயமே, 
உத்தம நீபமய ரத்னமாம்‌ ஜோதியே, 
பெற்றிடும்‌ பெரியோர்க்குப்‌ பெருகும்‌ நிதியே, 
தத்வரஸ நாதமே, தன்மயா இதமே, 
புத்திதனில்‌ அருவான போத மயமே, 
சுத்தநிர்க குணப்ரம்ம சுகவாஸமே, 
உற்றுணர்ந்‌ தோர்‌அறியும்‌ உல்லாஸமே, 
பக்தப்ர காஸமே, பவகாசமே, 
அத்ரூப.சேசமே, சிதாகாசமே! 


(பத்தியம்‌) 
(தியாகேசர்‌) 
வாஸவன்‌ ஆதஇஅயன்‌ மாலுடன்‌ திருமகளும்‌ 
வருந்தியே துதிசெய்து வணங்கும்‌ மாதே, 
ஈசான்ய முகம்பார்த்து எப்போதும்‌ தயானித்‌ ௪ 
என்னையே கினைந்துதவம்‌ செய்த மாதே, 
தாசாகட்‌ குபதேசம்‌ பேசுகிற போதிலெதிர்‌ 
சந்தித்த கால்சபதம்‌ செய்தேன்‌ மாதே, 
பேசும்மொழி தவறக்கூ. டரதுசொன்னேன்‌:; 
பிரியமுடன்‌ தாம்பூலம்‌ பிடிஎன்‌ கண்ணே, 
ஆசையாய வசந்தமண்‌ டபத்தில்‌ உன்னை 
ஆளுவேன; இமயகிரி அரசன்‌ பெண்ணே! 


கல்யாண குண நிதி 

(பல்லவி) - 

சுல்யாண குணஙி தியே,--அநந்தானந்த 

கல்யாண கூணநிதியே! 

(அநுபல்லவி) 

மண்பரி மீதில்‌ஏ.றி மயங்குவர்‌ தமைப்போலன்‌ றீ 

மதியுற்ற குலதெய்வத்தை வணங்கலுற்றேன்‌. (கல்‌) 
(சரணம்‌) 


ஏழையர்கீ குபகாரி, ஈசுவரர்க்‌ குகந்த பாரி, 
மாசில்லாக்‌ குமாரியே, மாயா தாரீயே! (கல்‌) 





1. கோமதி உன்றன்‌ திருமலர்‌ அடிகளைச்‌ 
சிந்தித்‌ திருப்பதுநான்‌ எப்பேர? 
காமேச்‌ வரிஉன்றன்‌ காமியம்‌ நினைத்தோர்க்குக்‌ 
கைவல்யம்‌ தருவது எட்பேர* 


8. வந்த வியாதிகளைத்‌ தீர்த்துர வித்தென்க்‌.. 
[வாழ வைப்பதிங்கே எப்மீபா? ] 
உன்னை நம்பியே உலகத்தில்‌ கான்‌ இருக்கேள்‌... 
எனக்கு 
உறுதி சொல்வதும்‌ எப்போ? 


8. பூமி புகழும்‌இந்தப்‌ புண்யவ தீச்வரீ, 
ப புண் யங்கள்‌ செய்வதுகான்‌ எப்போ? 
. மோகாம்‌ புதிகடந்து பாச வலை௮ரிந்து' ஸு 
முக்தி கொடுப்பதுநீ எட்பேோ? 


(57) 
அம்பா கோமதி உனைக்காண ஆவல்கொண்‌ டேன்கான்‌ 
துன்பம்‌ போக்கித்‌ துரிதம்‌ மாற்றீச வர்தனுன்‌. 
கொள்‌ வாயே; 


. கஷ்டம்‌ தீர்த்துக்‌ பைலை காத்து ரர்ர்றட்‌ 
என்‌ 
இஷ்ட பந்து நீயே என்னைச்‌ செர்த்துக்கொள்‌ வரயே, 


ட த 


சாரதாம்பிகை துதி 
(1) 
(பல்லவி) 
சாரதாம்‌ பாஉன்‌ பாதம்‌ தேடி.வந்‌ தேன்‌இங்கே; 
சரணம்‌ என்றுகம்பி ஆதரிப்பாயே/ (சாரதா) 
(சரணங்கள்‌) 


உன்னைத்‌ தேடிவந்தேன்‌; நின்னுள்ளம்‌ இரங்காதோ? 
இரங்கி வரம்தந்து சச்வரி மேகாப்பாய்‌. (சாரதா) 


கண்களி னால்‌உன்னைக்‌ கண்டதும்‌ இல்லையோ? 


காலடி யில்வாழும்‌ கருணா கடாகூஷியே/ (சாரதா) 


(2) : 
(பல்லவி) 


சாரதாரீ வாவா, சரிதம்‌ செப்ப நாவில்‌ 


சீறிதாயிருந்து சிறப்புற்றிட நீயே (சாரதா) 


(அநுபல்லவி) 
சரணம்‌ கோடி. செய்தேன்‌; சரஸ்வதி, என்‌௮ம்மா, 


தீருணம்‌ ஆள வேநீ தயைசெய்‌ யடிசும்மா, (சாரதா) 


. தெய்வங்கள்‌ 51 


( சரணங்கள்‌ ) 


7. செங்கமலத்‌ தாள்‌ என்‌ சரத்தணிர்‌ தேன தாயே, 


சங்கை யறராவில்‌ சாந்நித்ய மாவாயே, 
பங்கஜா சனியே, பத்மலோ சனியே, 
பங்கமாகம்‌ என்றன்‌ பாபவி மோசனீயே! (சாரதா) 


மந்தார கைரவ மாலிகா தாரணி, 

மந்த ஸ்மிதமுக மண்டல ஸோபினி, 

சுந்தர கேயூர ஸோபித பூஷணி, 

சந்ததம்‌ ஆனந்த சந்தோஷ பாஷிணி! (சாரதா) 


விஞ்சையர்கள்‌ ஏத்தும்‌ வேத ஸ்வரூபிணி, 

வஞ்சமற்‌ ரோரோரராவில்‌ வாழும்ளன்‌ ஆரணி, 

தஞ்சம்‌ அடைநீதேனே, தாயேரீ காரணி; 

துஞ்சல்தீர்கீ கும்என்றன்‌ துணையாகும்‌ பூரணி. 
(சாரதா) 


சிவகாமி சுந்தரி திருக்கல்யாணம்‌ 





சிவகாம சு$ தரியாள்‌ திருக்கலயாண த்தைச்‌ 
சொன்னாலும்‌ சுகங்கள்‌ உண்டாகுமே. ப 
சொன்னாலும்‌ ஐயங்கள்‌ உண்டாகுமே. (சிவ) 


கரிமைந்தனைப்‌ படை த்தோட்கும்‌ கந்தனைப்‌ 
பெற்றவட்கும்‌ 
கனக சபேசருக்கும்‌ கல்யாணம்‌ நானுருக, 
கல்யாணி, மகாத்ரிபுர சுந்தரி, கார்த்திகேயன்‌ ஜனனி, 
| (வ) 


ஐப்பசி பூரத்தில்‌ அருந்‌ தவசுகள்‌ செய்ய ப 

அஆஇ சிவனைப்பிராண காதரரய்‌ அடையவே 

முத்துப்போல ஒருவார்த்தை பெற்ற பருவதறிடம்‌ 

மொரழ்ந்தாளே சுந்தரியாள்‌; இருபரதத்‌ தில்பணிந்‌ த. 
(கவ) 


நித்யகல்‌ யாணி சொல்லப்‌ பெற்றபர்‌ வதராஜன்‌ 
அற்புதம்‌ இதுவென்று அக்னிபோல்‌ சண்‌்சிவந்‌ து 
பச்சைக்‌ குழர்தைகீயும்‌ தபசுக்குப்‌ போகஎன்றன்‌ 
புத்ரீயே, செல்வமே, புத்ரிசொன்ன தாரம்‌மா? (இவ) 


சஸ்தாரீப்‌ பொட்டுமிட்டுக்‌ கண்ணுக்கு மைஎழுட௫ச்‌ 

சிற்றிடையில்‌ பட்டுடுத்தி உச்சியை போ்‌ துக்‌ ௮ 

பத்ம மலர்முகத்தில்‌ ஒப்பிலாச்‌ சீர்வடிவைப்‌ 
பார்த்துமே 

மேனகை கேரக்கிப்‌ பார்த்தாயா அம்‌.மர/ (சிவ) 


தெய்வங்கள்‌ 53 
பர்த்தா எவரன்ன லுமே பரிபூரண மாய்நிைந்த 
நிருத்த முடையகம்பா இரத்தில்‌ தவம்செய்ய 
அக்கிரமாய்ப்‌ போேன்‌என்ள்‌, சிவகாம சுந்தரியாள்‌ . 


(சிவ) 


தாய்வார்த்தை கேளாமலே சீரான தோழியுடன்‌ 
தாரா கணநடுவே சம்திர உதயம்போலே 

தீருணேந்து சேகரரைத்‌ தார்மாலை சூடவென் று 
சங்கரி, ஓங்காரி தபடனில்‌ இருர்‌ தாளே. (சிவ) 


நாம்வைத்த விருட்சமெல்லாம்‌ பூத்துப்‌ பலிச்சிருக்கு; 

பரப்பிரம்ம ரூபரோ ப்ரத்யட்ச ராகவில்லை. . 

வாடிக்‌ கலங்கிச்சற்றே மனத்தினில்‌ இயானம்‌. 
பண்ணித்‌ 

மநீதீர சொருபியாய்‌ வாக்கில்‌உச்‌ சரித்தாளே. (வ) 


மாலை தவசுசெய்‌ நீலகண்‌ டரும்‌௮அப்போ 
லீலா விரோதராகத்‌ மேவி சமீபத்டுலே 
. ஆரும்்‌இல்‌ லாவனத்தில்‌ தேடிவந்‌ தேனடி 
பொண்ணே, . 
சூடாய்நீ மாலைதன்னச்‌ எரா என்னைஏன்றுர்‌. 
று! 


கடுக்கும்‌ கிழவன்சொல்ல ஈகைத்துச்சுர்‌ தரியாளும்‌ 

நடக்க முடியவில்லை; நல்லறிவு தானுமில்லை: 

சுருக்காக மாலைசூடிச்‌ சேருபொண்ணே என்கிறுனே! 
இந்தத்‌ 

துடுக்சன்‌ எங்‌ கேட்வத்தான்‌! தோட ழி, நீ கேளாய்‌ 
என்றாள்‌... 8 (சிவ) 


54 


தெய்வங்கள்‌ 


வடி.வான வார்த்தைகேட்டு ஸ்வாமி மந்தஹா 
ஸம்செய்து ப 

சடைக்குள்ளே இருக்கின்ற ஜலரூப மானகங்கை 

குமிழ்ந்து பெருகக்கண்டு திடுக்கிட்டு மையல்கொண்டு 

கடைக்கண்ணால்‌ பாராயென்று கட்டிக்கொண்டாளே, 
நித்யகல்யாணி, மகாத்ரிபுர சுந்தரி. (சிவ) 


மங்கள கெளரியாள்‌ ஆலிங்கனம்‌ செய்ய லுமே 

கங்கா தரருமப்போ இங்கித மாய்ச்சிரிதது 

வலுக்கள்‌ பே௫ிச்சற்றுக்‌ கால விளம்பமுன்னே 

மகாதேவ வஸ்து௮ப்போ மணவா எளக்கோலம்‌ 
கொண்டார்‌... (சிவ) 


சக்திசிவ காமவல்லி தபசு பலித் துவராள்‌ ; 

சிற்சபை நடராஜர்கீகு அற்புதமாய்‌ மாலைபோட; 

பட்டுப்பூவால்‌ பந்தல்போட்டு ரத்ன பம்‌ ஏற்றி 
வைத்துச்‌ 

சாக்கரை பழத்துடனே சந்நிதியில்‌ சாத்திருக்காள்‌, 

கல்யாணி, மகாத்றிபுர சுந்தரி, (கிவ) 


(2) 
( பல்லவி) 


சந்தோஷ மாய்நிச்சய தாம்பூலம்‌ செய்தார்‌, 


சந்திர சேகரர்க்கும்‌ சங்கரிக்கும்‌. 
(அநுபல்லவி) 


இந்த்ராதி சன்னரர்‌ கஇம்புருஷர்கள்‌ 
அர்தர லோகம்‌ சுகந்தம்‌ சொரிந்திடச்‌ (சக்‌) 


தெய்வங்கள்‌ 55 
(சரணங்கள்‌) 


1, பாடகம்‌ பொற்லலைம்பும்‌ மின்னப்‌ பராசக்தியும்‌ 

பாங்கியரோடு ௩கடந்தாள்‌; 

ஆடக க்ஷத்திரத்‌ தறிபதி யோடேக ஆசன மீதினில்‌ 
வீற்றிருந்‌ தாள்‌; 

கூடி, உமைபாகம்‌ மேவிய கோலத்தைக்‌ 

கோடி.கோடி. கோடியுகம்‌ ப 

தேடித்‌ தவம்செய்த பேர்கட்கும்‌ கட்டுமோ? 

தேவதேவ தேவர்கள்‌ போற்றியே. (௪8) 


2. காரண காரிய மெய்ப்பொரு ளும்ஈல்ல 
காட்சி கொடுத்திட வேநினைந்தார்‌.-ஞான 
வாரி யான மகாப்ரபு வும்திவ்ய 
மங்கள ரூபம்‌ தனையடைந்தார்‌ 
பாரில்‌ உள்ளவர்கள்‌ பாக்ய வசப்படி. 
பக்திக்‌ கநுகுண மாய்கிறைந்த 
மார கிக்ரகரும்‌ பார்வதி யுடன்சுகீர 
வார தினத்தில்‌ மகிழ்ந்துவரார்‌ சேர்ந்து, (௪௩) 


3. பங்கஜா சனரும்‌ ஸ்ரீஹரி யும்‌௮வர்‌ 

பத்தினி தங்க ளுடனவரார்‌ 

மங்கை இடங்கொள்‌ விடங்கரும்‌ அங்கொரு 

மங்கள கறர்த்தியுட னேவரார்‌$ 
துங்க மறைகளை ஓதிச்‌ சுபலக்னம்‌ 

என்றே வசிஷ்டரும்‌ கூறச்‌ 

சங்கம்ரு தங்காதி சங்தேங்‌ கள்சேரச்‌ 

சங்கரரும்‌ அந்த ரங்க சபைஏ.ற, (௪௩) 


96 


தெய்வங்கள்‌ 


சஷணாஇ யற்ற தாஸ கோடிகளும்‌ 
சாச்வத சம்பத்தைத்‌ தாம்அடைய 
மாசற்ற ஜோதியும்‌ மாநுஷக்‌ சர்த்தயொல்‌ 


வந்து விசித்திர வீலை செய்ய 


€ேசத்தொ டேகண்டே பூசித்த பேர்களுக்கு 

நிச்சய மாக அருள்‌ புரியும்‌ 

தாச ரதிதரும்‌ நங்கை யடன்த்யாக 

சாஜூம்‌ மாசனத்தில்‌ நிற்கக்‌ கண்டு. ரசம்‌) 


(3 

சாஸ்திரீமார்‌ பூர்ணகும்பம்‌ 
சந்நிறியில்‌ கொண்டுவரப்‌ பொற்‌ 
பாத்திரத்தி லேதளிகை பரீபூர்ண மாகவர 
வாத்தியார்‌ வசிஷ்டர்‌ ௮தி சீக்கிரத்தில்‌ ஓடிவர 
வோத்திளைப்பு வாராமல்‌ வெண்சா மரங்கள்‌ வீஏவர. 

(சாஸ்‌) 
சட்டமுடன்‌ திட்டாணியில்‌ தர்ப்பைகளைத்‌ 

தான்பரப்பிச்‌ 


. சாந்திமந்‌ திரங்கள்சொல்லீ மாந்தளிரும்‌ 


கொண்டுவரச்‌ 
சப்தரிஷி தேவிமார்கள்‌. கவசானியம்‌ ப ப 
சுற்றிவந்து பாலிகையைப்‌ சமத்‌ ப 

தாம்தெளித்தரர்‌. ப ப (சாஸ்‌) 
பங்கஜத்தில்‌ வந்‌தவட்கு மங்களமாரம்‌ கெளறிஎன்று 
சங்கரிரா ராயணி தாக்ஷாயணி பார்வதி என்று 
அம்குஉங்கள்‌ சொல்லீயவர்‌ சிவசங்கரிக்கு சர்க்கத 
தங்க நாலால்‌' எ ்பில்‌ கங்கணமாய்த்‌ - 

ரட்‌ த ப. (சாஸ்‌) 


தெய்வங்கள்‌ 57 


சாரஜசுதை யானஅ௮ம்மன்‌ நவரத்ன கஜம்‌ஏ.றி 

நாகரிக ரூபத்துடன்‌ நாலுவீதி சுற்றிவராள்‌. 

ீகாபுர வாசலில்நட ராஜாவரார்‌ மாலைசூட 
-வாரனமரும்‌ தேவரெல்லாம்‌ பூவருஷ மாய்ச்சொரிந்தார்‌. 


(சாஸ்‌) 
(4) 
ஆனையை விட்டிறங்கி னாள்‌௮நத வேளை 
பானு கோடி. உதய மானது போலே 
. தீனர க்ஷகருடன்‌ தேவியும்‌ கூட ப 
வானுல கத்தோர்‌ மலர்மாரி போட. (ஆனை) 


காலில்‌ கெஜ்ஜைகள்‌ கலீர்கலீர்‌ என்னச்‌ 

சேலை ஓளிதிசை பளீர்பளீர்‌ என்னக்‌ 

காலில மெட்டியுடன்‌ நூபுராதி சப்திக்கக்‌ 

- கெட்டிக்‌ கொலுசுபிலி பாடகம்‌ ஜொலிக்க. (ஆனை) 


கண்ட சரம்‌,கரதில்‌ கம்மல்‌ விளங்க 
ஜெண்டை கெம்புசரம்‌ பளீர்பளீர்‌ என்னக்‌ 
கரத்தில்‌ கங்கணவஞ்டக்‌ காப்புகள்‌ அசையச்‌ 
சிரத்தில்‌ ராக்கொழு. குஞ்சம்‌ சடைபில்லை அசைய, 
- (ஆனை) 


- பத்தரை மாத்தில்‌ பதித்தரத்‌ நினத்தால்‌ 


'தத்துப்புல்‌ லாக்கு மூக்குத்தி கள்விளங்க 
விஸ்தார ஈயனத்தில்‌ அஞ்சனம்‌ விளங்கக்‌ - ன சு 
கஸ்‌ தூரீதி திலகங்கள்‌ நெற்றியில்‌ விளங்க. (இனை). 


58 


தெய்வங்கள்‌ 
நேசமுள்‌ ளஙிஜ தாசர்கள்‌ கண்டார்‌. 
ஈசன்பர தேச வேஷங்கள்‌ கொண்டார்‌. 
பூக்‌ தப்பொடி. பரீமளம்‌ வீச 
வாசனை சுகந்தமணம்‌ வசீகரிக்க. (ஆனை) 


மங்கள ரூப மனோன்மணி அப்போ 

மங்கையர்‌ கள்‌ கொள்ளும்‌ மணக்கோலம்‌ போல 

நேச முள்ளநிஐ தாசர்‌ கண்டார்‌, 

ஈசன்‌ பரதேச வேஷங்கள்‌ கொண்டார்‌. (ஆனை) 


(5) 
ஊஞ்சல்‌ 


முத்திதரும்‌ ஆனந்த முகவி லாசா, 
முசுகுந்த வரதழமுணீ ஹ்ருதய கேசா, 
சக்தியுடன்‌ விளங்குசவ த்யாக ராஜா, 
தன்மயமாய்‌ நின்றமனம்‌ தன்னில்‌ வாசா, 
பத்தியினால்‌ ௮றிந்துருகும்‌ போதம்‌ பூட்டினர்க்குப்‌ 
பீரம்மா இக்‌ கரிதான புகழைக்‌ காட்டி 
அத்துவித மானஇன்ப அமுதை ஊட்டி 
ஹம்ஸோஹப்‌ பரவெளியில்‌ ஆடிர்‌ ஊஞ்சல்‌. 


லாலி 


கனகநவ ரத்னசிம்‌ மாசனா தச, 
ஸனகாதி முனிவந்த்ய தியாகாதி ராஜா, லாலி லாலீ. 
அந்தமுடன்‌ ஸ்ரீஹரீபோல்‌ சிந்தைகுடு. கொண்டீர்‌; 
சந்ததமும்‌ சுந்தரர்க்கு வந்துதூ.து க்‌ 

லாலி லாலி. 


தெய்வங்கள்‌ 59 
(7) 


லீலாவி நோதறிஐ போதத்‌ தாலே 

பாலெடுத்‌ திட்டாளே பாதத்தின்‌ மேலே. 
அ௮ச்சுதர்‌ சோதரி உச்சித மாகப்‌ 

பச்சைப்‌ பொடிசுற்றித்‌ திருஷ்டிகள்‌ போக்கித்‌ 
தீர்த்தமும்‌ தீபமும்‌ தேவியர்‌ கொணர்ந்தார்‌ . 
வாத்தியத்‌ துடனே வலஞ்சுற்றி வர்தாள்‌. 
சொம்பொன்மணீி, தேங்காய்‌, திவ்யதாம்‌ பூலம்‌, 
அம்பிகைக்கும்‌ ஐயனுக்கும்‌ கொடுத்தார்‌. 
பார்வதியை ஈசன்‌ பக்கத்தில்‌ சேர்த்தான்‌. 
ஹாரத்திக்‌ காப்புகள்‌ அக்ஷணம்‌ எடுத்தார்‌. 
பாணி பிடித்‌ துவலப்‌ பாதம்முன்‌ வைத்தார்‌. 
அணிப்‌ பொன்‌ தோரணத்தரல்‌ அலங்கரித்த 
மாணிக்கத்‌ தானியங்களால்‌ எங்கும்‌ சிறைத்தாள்‌. 
தானேதன்‌ கைகளால்‌ சகலர்க்கும்‌ கொடுத்தாள்‌. 
பூமியில்‌ பொற்பாதம்‌ பொருந்தவே நடந்தாள்‌. 
ரம ரூபரகித காதனொடு மகிழ்ச்‌ தாள்‌. 

வீணை முதலகேக வாத்தியம்கோ ஷித்தார்‌. 
வாணி கெளரி கல்யாணம்‌ உரைத்தாள்‌. 


(8) 


அஷ்டதிக்கும்‌ அதிரவே பேரிசங்கம்‌ முழங்கவே 
அற்புதமாய்ப்‌ பருவதரும்‌ மேனையும்‌ தாரை வார்க்கலே 
மட்டில்லாத வானவர்கள்‌ புஷ்ப வாஷம்‌ சொரிய 
ரத்னமணி மண்டபத்தில்‌ கட்டினார்திரு மங்கல்யம்‌. 
சரிபவளக்‌ கைதனிலே பொரிகளிடப்‌ பூபதியும்‌ 
கரிபரிகள்‌ கட்டிறிற்கும்‌ சனகமணிப்‌ பந்தலிலே 


60 


தெய்வங்கள்‌ 


வரிசையாக ரம்பையர்கள்‌ நடனமாடிக்‌ துதிகள்‌ செய்ய 
மயில்போலே கவரிவீச வானவர்பூ மாரிபோட்ப்‌ . 
பத்தருக்குப்‌ பரமபதம்‌ காட்டுகிற கைகளாலே 
நித்யகல்‌ யாணியுடைப்‌ பத்மமலாப்‌ பாதர்தொட்டு 
அக்கினியைச்‌ சுற்றிவரார்‌, புஷ்பவர்‌ ஷம்‌ சொரிய, 
சுத்தபரி பூர்ணரப்போ சற்றே லஸ்யம்செய்தார்‌. 
அச்சுதர்‌ ௮தை௮றிந்து ஐயருடன்‌ ஏ.துசொல்வார்‌; 
கிதயகல்‌ யாணியுடைப்‌ பத்மமலா்ப்‌ பாதம்தொட. 
லஜ்ஜைவரு வானேனிப்போ நீலகண்ட ரே,உமக்கு? 
அர்த்தசரீ ரங்கொடுத்த நித்யகல்‌ யாணியன் றோ? 
மச்சீனரும்‌ சொல்லலுமே மகாதேவர்‌ ஏதுசொல்வார்‌; 
மாயை யுள்ள பேருக்கன்ரோ மாதரீடம்‌ சுற்‌. றுவது: 
மங்களமாய லக்ஷ்மியை மார்தனிலே கொண்டிருக்கும்‌ 
வாசனையி னாலன்றோ ஏதுசொன்னீர்‌ என்னைஎன்ரர்‌. 
மாயைஇல்லை என்றலுமே வாமனரும்‌ ஏதுசொல்வார்‌ 
பாபஹரம்‌ பண்ணிவைக்கும்‌ பாகீரதி யைச் சிரசில்‌ 
சர்வதா சுமக்‌திருப்பீர்‌, தோஷம்‌இல்லை யோஉமக்கு£ 
போதும்வாயை மூடுமென்று பூபதியும்‌ தாம்‌ சிரித்தார்‌. 
பூபதி ஈிரித்தலுமே பூர்ணகாதர்‌ ஏதுசொல்வார்‌. 
கோபியர்கள்‌ சேலை யெல்லாம்‌ வெளியே மரத்திலேறி 
ராதே,ராதே, என்று சொல்லி சர்வதா: திறிந்திருக்‌£ர்‌. 
போதும்வாயை மூடுமென்று பூமாலை போட லுற்ருர்‌. 


. பூமாலை போடலுமே கூர்மநாதர்‌ ஏதுசொல்வார்‌: 


தாருகா வனந்தனிலே சதகோடி மன்மதராய்‌ 


சிஷிபத்னி தேவிமாரை லீலையினால்‌ மாயைசெய்‌தீர்‌. 


வாயுமுண்டோ தங்களுக்கென்று ன 
எசலுற்றார்‌.. 


தெய்வங்கள்‌ 61 


பார்வதி நாயகரும்‌ பாகீயவநி ஆனவளும்‌ 
-ஏசலாக. இருபேரும்‌ பேசுகிற வேளை தனில்‌ 
பூரிஆர்‌ வாதம்‌ செய்யச்‌ சாவகாசம்‌ ஆறதென்று. 
வானவர்கள்‌ தேவ9ரலலாம்‌ பூவா மாய்ச்‌ 9சாரிய 
அளவற்ற தனங்களை அளசேசன்‌ கொண்டுவந்து 
மலைமலையாக குவித்துவைத்து வாரிவாரிப்‌ பூரி 
ப செய்யத்‌ 
தருணத்தில்‌ நாரதரும்‌ சங்கே பறட ப 
அமரர்கள்‌ மகுடத்தின்‌ கனகப்‌ ிபொடி.உதிரத்‌ 
பூரிஆசீர்‌ வாதம்செய்து பூசுரரும்‌ வானவரும்‌ 
நான்முகனும்‌ இந்திரனும்‌ சேஷசாயி மாலுடனே 
வாணி, அருந்ததி, இக்தராணியுடன்‌ லக்ஷ்மியும்‌ 
பார்வதிச மேதராய்‌ நடராஜர்‌ வீதிதனில்‌ வரார்‌: 
வீதிகள்வீ திகள்தோறும்‌ செப்பனிடு வார்கள்‌ இலர்‌; 
மேடுபள் ளம்‌ நிரவிக்கொண்டெொப்பனிடு 
வார்கள்‌ சிலர்‌: 
மாதர்திண்ணை மெழுகியே கோலமிடு வார்கள்‌ லர்‌: 
வாமையோடு கன்னிக்கரும்பு கமுகும்நடு வார்கள்‌ 
சிலர்‌ 
பத்திபத்தி யாகப்பெண்கள்‌ பக்திசெய்‌இிடு வார்கள்‌ 
_ சிலர்‌; 
சுத்தபஞ்சாட்‌ சரம்‌ஜபித்‌.து முத்‌நியடை வார்கள்‌ 
முத்தாலா லத்திகும்பம்‌ சுற்றிஎடுப்‌ பார்கள்சிலர்‌; 
அத்தன்‌ நேர்மைகண்டே ஆனந்தமடைவார்‌ சிலர்‌; 
மிஞ்சியுடன்‌ நூபுரமும்‌ மின்னலிடை. மிகத்தளரக்‌ ' 
கஞ்சமலர்க்‌ கண்ணுடையாள்‌ மஞ்சள்‌ தனைக்‌ 
கையிலெடுத்தாள்‌. 


62 


தெய்வங்கள்‌ 
கஸ்தாரி புனுகுபன்னீர்‌ கலந்தமைத்த பரீமளத்தால்‌ 
வக்ஷஸ்தல மீதில்கந்தம்‌ மங்கையவள்‌ பூசிரின்றாள்‌. 
முக்கண்ணை த்‌ தான்படை த்த முகாரவிந்தம்‌ தனகீ 
கேற்கத்‌ 
தக்கதில க.ம்‌எடுத்‌. துத்‌ தையலவள்‌ தான்‌ இட்டாள்‌; 
கங்கையுடன்‌ மதிபூண்ட சங்கரனார்‌ திருமுடிமேல்‌ 
செங்கழுநீர்‌ ஜாதியினால்‌ சுந்தரியும்‌ சூட்டிநின்றாள்‌; 
ஆணிப்பொன்‌ ௮க்ஷதையும்‌ ௮ழகுசெம்பொன்‌ 
௮ப்பளமும்‌ 
வேணபடி தான்‌எடுத்து விமலருக்கு உபசரித்தாள்‌. 
நாசமற்ற நாதருக்கு ஈங்கையவள்‌ உபசரித்து 
வாசனைத்தாம்‌ பூலக்தியா கேசனுக்கென்று 
உபசரித்தாள்‌. 
பத்தியம்‌) 
அத்வைத ரூபரஸ அகண்டிதா காரனே, 
வித்தாக உலகில்‌ விளங்கும்‌ வீபவமே, 
வித்யரப்ர காசமே, விமலவை போகமே, 
நித்தமாய்ச்‌ சித்தத்தில்‌ நிறைந்த மதமே, 


உத்தம தீபமய ரத்னமாம்‌ ஜோதியே, 


பெற்றிடும்‌ பெரியோர்க்குப்‌ பெறிய நிதியே; 
ததீவரஸ நாத3ம, தன்மயா இதமே, 
புத்திதனில்‌ அணுவான போத மயமே, 
சுத்தகிர்சீ குணப்ரம்ம சுக வாசமே, 
-உற்றுணர்ந்‌ தோரடையும்‌ உல்லாஸமே, 


- பகீதப்ர காசமே, பரம சிவமே, 


சித்ரூப்‌ நேசமே, சிதாகாச மே! 


கனவை நினண்ஷவ்ரை மிர்சலிரிங்கு, 


சிவகாமவல்லி துதி 
(பல்லவி) 
இனிமேலா கிலும்‌உன் றன்‌ கருணைக்கண்‌ பாரம்மா,-- 
என்‌ 


கவலையைத்‌ இரம்மா! 


(அநுபல்லவி) 


தினமும்‌ திருநடம்சசெய்‌ ௮அனகன்றன்‌ ஒருபாகச்‌ 
செல்விமீய, சிவகாம வல்லியே, பரிவாக ( இணி) 


(சரணங்கள்‌) 


1, இழுக்கும்‌ புனலில்‌ தூண்டில்‌ இனிகான்‌ சிறுமீன்போல்‌ 


இந்தப்‌ பவவலையில்‌ வந்து சிக்கவவேயலால்‌ 
செழிக்கும்‌ உலகில்‌ கான்‌உன்‌ வழமித்தொண்டன்‌ 
ஆகவில்லை. 


தஇனரட்‌ சகிஎன்னும்‌ இறத்துக்‌ திதுசெயலார? (இனி) 


அருளாம்கொம்‌ புத்தேனை அறிந்திடாத முடமா? 
அடியேன்‌ ௮ஞ்‌ ஞானத்துக்‌ கமரும்‌ இருப்பிடமா? 
மருவும்‌என்‌ உடல்பாவம்‌ பெருகிப்பொங்‌ கும்குடமா? 
வணங்கும்‌என்னை ஆட்கொள்ள மனத்தினில்‌ 


கபட மா? (இனி) 


உன்னை அடுத்தஎனக்‌ கின்னும்வி சாரமா? 

உகந்துகுக தாஸன்‌ வாழ்த்துமையேஇது சாரமா?* 
என்னைக்காத்‌ திடஉனக்‌ கென்னபெரும்‌ பாரமா? 
ஏழைக்‌ கருள்புரிய இத்தனை நேரமா? (இனி) 


- அனைவ வைகையை யை! அன்னை 


* ராமஸ்வாமி பாரதியாருடையது போலும்‌/ 


சிவயோகாம்பிகை துதி 
(பல்லவி) 


சிவயோ காம்பா தேவி, நீயேநான்‌ 
சிறியவள்‌ ஆனாலும்‌ சேவடி. தருவாயே. 


( அநுபல்லவி) 


திகழுக்‌ [திரு௮அனையே, ] தீனரட்‌ சகியே, 
திரிபுர ஸுந்தறி, அருள்‌ திருப்பெருந்‌ துறைவாழ்‌ (சிவ) 


(சரணம்‌) 


கருணா கடாக்ஷி, கரகம லாக்ஷி, 

கரந்தனில்‌ வீணா தண்டகா மாக்ஷி, : 

கனகச பேசன்‌ ஈடனத்தின்‌ சாக்ஷி, 

கருணை மிகப்பொழிந்து அருள்புரி காட்சி, (சிவ) 


திருவாரூர்த்‌ தேர்‌ 
கல்லுத்‌ தேரும்‌ ஓடிக்‌ 
கலியும்‌ முறிஞ்சு 
கமலாம்பா கல்யாணம்‌ 
கட்டாயம்‌ நடக்கும்‌; அதைக்‌ 
காண்பவர்‌ யாழேோர? 


திருவிளக்கு வழிபாடு 


விளக்கே, திருவிளக்கே, வேந்தன்‌ உடன்பிறப்பே, 
ஹோதி மணிவிளக்கே, ஸ்ரீதேவி, பொன்மணியே, 
அந்தி விளக்கே, அலங்கார நாயகியே, 
சாந்தி விளக்கே, காமாட்சித்‌ தாயாரே, 
பசும்பொன்‌ விளக்குவைத்துப்‌ பஞ்சுத்‌ திரிபோட்டுக்‌ 
குளம்போலே எண்ணெய்விட்டுக்‌ கோலமுடன்‌ 
ஏற்றிவைத்தேன்‌. ப 
ப ஏற்றினேன்‌ நெய்விளக்கு, என்றன்‌ குடிவிளங்க, 
வைத்தேன்‌ இருவிளக்கு, மாளிகையில்‌ ஜோதிவர; 
மாளிகையில்‌ ஜோதியுள்ள மாதாவைக்‌ 
கண்டுமகிழ்ந்தேன்‌. 
மாங்கல்யப்‌ பிச்சை, மடிப்பிச்சை தாரும்‌அம்மா! 
சந்தானப்‌ பிச்சையுடன்‌ தனங்களும்‌ தாரும்‌அம்மா! 
பொட்டி. நிறையப்‌ பூஷணங்கள்‌ தாரும்‌அம்மா! 
பட்டி நிறையப்‌ பால்பசுவைத்‌ தாரும்‌௮ம்மா! 
கொட்டகை நிறையக்‌ குதிரைகளைத்‌ தாரும்‌௮ம்மா! 
புகழுடம்பைத்‌ தாரும்‌அம்மா, பக்கத்தில்‌ 
நில லும்‌௮ம்மா/ 
அல்லும்‌ பகலும்‌என்றன்‌௮ண்டையிலே 
நில்லும்‌௮ம்மா/ 
சேவித்‌ தெழுந்திருந்தேன்‌; தேவி வடிவம்கண்டேன்‌. 
வஜ்ரக கிரீடம்கண்டேன்‌; வைடூர்ய மேனிகண்டேன்‌. 
முத்துக்கொண் டைகண்டேன்‌; முழுப்பச்சை 
மாலைகண்டேன்‌. 
க்‌ 


தெய்வங்கள்‌ 


சவுரி மூடிகண்டேன்‌; தாழைமடல்‌ சூடககண்டேன்‌. 

பின்னல்‌ அழகுகண்டேன்‌; பிறைபோல 
நெற்றிகண்டேன்‌. 

சாந்துடன்‌ நெற்றிகண்டேன; தாயார்‌. 


வடிவம்கண்டேன்‌. 
கமலத்‌ திருமுகத்தில்‌ சஸ்தூரிப்‌ பொட்டுக்கண்டேன்‌, 


மார்பில்‌ பதக்கம்மின்ன மாலை ௮அசையக்கண்டேன்‌. 

கைவளையல்‌ கலகலென்னக்‌ கணையாழி 
மின்னக்கண்டேன்‌. 

தங்கஒட்டி யாணம்‌ தகதகென ஜொலிக்கக்கண்டேன்‌, 

காலிற்‌ எலம்புகண்டேன்‌; காலாமி பீலிகண்டேன்‌. 

மங்கள நாயகியை மனம்குளிரக்‌ கண்டுமகஇழ்ந்தேன்‌. 
(அடியாள்‌ கான்‌.) 


அன்னையே, அருந்‌ துணையே, அருகிருந்து காரும்‌௮ம்மா/ 


வந்த வினைஅகற்றி மகாபாக்யம்‌ தாரும்‌௮ம்மா/ 

தாயாகும்‌ உன்னுடைய தாளடியில்‌ சரணம்‌என்‌ேேறன்‌; 

மாதாவே, உன்றன்‌ மலரடி.யில்‌ நான்பணிந்தேன்‌. 

[இதைச்‌ சொல்லித்‌ தீபத்தைப்‌ பதினாறு முறை 
நமஸ்காரம்‌ செய்வார்கள்‌ . | 


து ளஸியம்மன்‌ மங்களம்‌ 


்‌. ஐயமங்களம்‌ நித்ய சுபமங்களம்‌, 


மங்களா தேவியே, சிங்கார ரூபியே, 


வையங்கள்‌ வாழவென்று வந்த தாயே, 
எங்குமாய்‌ இருப்பாயே, ஈரேழு லோகத்தில்‌. 
எங்களை ரட்சிக்க வந்த தாயே! (ஐய) 


. வஜ்ரமணி மாலையும்‌ வனமாலை ஓலையும்‌ - 


வர்கீகமணி நல்முத்து மூக்குத்தியும்‌ 
கடகமொடு தோள்வகா சைவங்கி காப்புடன்‌ 


சலலென்று மின்னுகிடுள்‌, கனக துளசி. 
(ஐய) 


பச்சென்ற மேனீயே, பங்கயக்‌ கண்ணியே, 
பவழம்போல வாடாத பசுங்கிளியே, 
அச்சுதன்‌ தேவியே, அலங்கார ஸ்ரீதுளசி 
அம்மா, அ௮மிர்தமே, அலங்கார வல்லி, (ஐய) 


காவேரி, காமாட்சி, கல்யாணி, மீனாட்ு, 
கமலாட்சி, கங்கையம்மன்‌, வீசாலாட்டியே, 

சாமேசு வரத்திலே ஈன்றாக வேவிளங்கும்‌ ப 
ராம துளசியுன்னை ஈம்பினேனே. (ஜய) 


68 


தெய்வங்கள்‌ 
அட்டாள தேசமும்‌ பதினாலு லோகமும்‌ 
கொண்டாடி மாயகியைக்‌ கும்பிடுகிறார்‌. 
ஈட்டாத்துக்‌ கண்மலர்‌ பட்டாபி ராமர்க்குக்‌ 
கட்டாண்‌ முத்திலே.கனக துளள்‌. (ஐய) 


செம்பொன்‌ சதங்கையும்‌ ஏறுசலங்கை ஓசையும்‌. 
செந்தா மரைப்பதம்‌ எந்திக்கிறார்‌; 

லம்போ தரருக்கு அம்மாமி ஆனவள்‌ 
அழகிலே நில ழந்தவள்‌ லஷ்மிதேவி, (ஐய) 


திருப்பரற்‌ கடலிலே ே தீவர்களும்‌ அசுரர்களும்‌ 


மந்த்ரகிரி யைமத்‌ தாகப்பூட்டி . 
ஆதிசே ஷக்கயிறு போட்டுக்‌ கடையும்போ 
தட்போது மிதந் துவர்‌ தாள்துள 8. (ஐய) 


தேவி துதி 
 ப்ூ.... 
(பல்லவி) 
சக்தியே என்னிடத்தில்‌ மெத்தக்குற்றம்‌ 
கண்டாற்போல்‌ 


சித்தம்‌ பலம்புதற்கென்‌ செய்குவேன்‌? 


(அநுபல்லவி) 
கற்றபெரி ரக. உற்றபூ சைக்குரியோர்‌... 
புத்தி 
சற்றும்இல்லாத னன்‌ னோஅறிவேன்‌? (சகி) 
(சரணங்கள்‌) 


சங்கரி தேவி சகஸ்ரதள லோசனி, 
சந்தோஷ வீணா தாரிணி, 


ன மந்த்ரம்‌ அறியாத மட்டி. ஜனங்களின்‌ 


அந்தகா ரத்தைப்போக்கும்‌ ஆனந்த ரூபிணி (௪௧) 


சுந்தரி, என்‌ துயரம்‌ எந்தநாளில்‌ ஆறுமோ? 
சுகமுற்றுச்‌ சோகம்கொஞ்சம்‌ மாறுமோ? 

பந்‌ துபோல்‌ எழும்மனம்‌ பதித்துன்பதம்‌ சேருமோ 
சின்மயா னநீதரஸத்‌ தன்மயமரய்த்‌ தோன்றுமா? 


(ஆதி) 


சங்கரி, உன்‌ னிட த்திலஎன்‌ சங்கதி களைச்சொன்னேன்‌; 
சங்கடம்‌ தீரடி என்‌ அன்னையே! 

பொங்கரவம்‌ பூண்ட சங்கர ர௬டை.பாரீ ப 
செங்கமல நாபர்க்குச்‌ சங்கார சோதர. (சக்‌) 


70 


தெய்வங்கள்‌ 
(&) 
(பல்லவி) 


இன்னம்‌ கருணை வல்லையோ?--ஓ அம்பா, என்மேல்‌ 
இன்னம்‌ கருணை வல்லையோ? 


(அநுபல்லவி) 


அன்னையே, என்துயர்‌ சொல்லவோ? சத 
சின்னஞ்‌ சிறுமகள்‌ அல்லவோ? .. (இன்னம்‌) 


(சரணங்கள்‌) 


ஜீவாக்ஷி, ப்ராணா க்ஷி, அருளால்வர்த கவகுமாரி,. 


நாக பூஷணி, நியாய விசேஷ்ணி, . 


நாராயணி, ஈயமஞ்சுள மருது பாஷணி! (இன்னம்‌) 


௪ித்ஸ ஈகப்‌ பரஒளியே, சிவஷண்முக நன்‌ஓளியே,. 
தற்பரன்‌ விடும்‌ஒளியே, பரன்விடுபச்‌ சைக்கிளியே! 
ப (இன்னம்‌ _ 


நம்‌ காளி 


௬ரைப டர்க்ததைப்‌ பாருங்கடி சுரை 
அத்தி படர்ந்‌ ததைப்‌ பாருங்கடி ; 
சுரைக்கும்‌ கழே ௩ம்ப காஸி 
சொக்கட்டான்‌ ஆடராள்‌ பாருங்கம.. 


பாறை படர்ந்‌ ததைப்‌ பாருங்கடி -பாறை 
பம்றிப்‌ படர்ந்ததைப்‌ பாருங்கடி 
பாறைக்கும்‌. கழே நம்ப காளி 

பன்னி ரண்டாம்‌ ஆட.முள்‌, பாருங்கடி. 


- பத்திர காளி 


வடக்கே வாடி. செல்லியரே, வடபத்திர காளியரே; . 

தெற்கே வாடி. சொல்லியரே, தென்பத்திர காளியரே, 

காளியோடு வாதாடி.த்தான்‌ கால்சீலம்பு காவுகொண்டு 

எமனுடன்‌ வாதாடித்தான்‌ எருமைக்கடாக 
காவுகொண்டு 

காவு வருகுதடி, காடேறித்தான்‌ பார்த்திருந்தேன்‌; 

சம்மம்‌ வருகுதடி, மோடே.றித்தான்‌ பார்த்திருந்தேன்‌; 

பார்த்துக்கண் ணு பஞ்சடைஞ்சு பகலும்‌ஒரு 
இருளடை.ந்தேன்‌; 

சேத்துமுண்டு என்றன்மதி நினையாளாமே நீலி௮அவள்‌? 

நீலி துணிந்தாளாமே; நின்னாப்போலே யார்‌ 
துணிஞ்சார? ப 


பரதேவி துதி 
(பல்லவி) 
தேவி எனைக்கா ௮ம்மா--யர 
தேவி எனைக்கா அம்மா! 
(சரணங்கள்‌) 

7. தேவி எனைக்கா அம்மா, தேவர்‌ புகழும்‌ அம்மா, 
உன்பாதம்‌ நம்பினேன்‌, பக்தி எனக்களித்துப்‌ 
பாரினில்‌ வந்து கா௮ம்மா, 
பட்ச முடனேபா ரம்மா, (தேவி) 


2... தாயே,லோ காம்பிகையே, சக்தி, சரஸ்வதியே, 
உன்னை இன்பமுடனே துதித்திடும்‌ ஏழைஎனை 
இகணம்‌ தனில்கா அம்மா. . (தேவி) 


பார்வதி கதவு திறக்கும்‌ பாட்டு 


ஈசுவரரும்‌ பார்வதியும்‌ நேசத்துட னே௮தி 


. சிகேகமாய்‌ இருந்தார்கள்‌. 
ஷஜோதிமய சு௩்‌ தரியே, சதோகைமயி லே,இப்போ 
'சொர்ணக்‌ கதவைத்‌ திறடி மானே! 


அர்த்தஜாமம்‌ கழிந்தபின்‌ ௮ற்புதப்‌ பொற்கதவைத்‌ 
திறவென்று சொன்னது யாரோ? 


மலையரா ஜன்குமாரி, மங்கையே, மாது,ரான்‌ 
சங்கரன்தானடி. மானே,--சொர்ணக்‌ 
கதவைக்‌ திறவடி. தேனே! 


.. விந்தை யுடன்நடந்து சங்கரி பொற்கதவைச்‌ 


சிக்கெனத்‌ தான்திறந்தாள்‌, மாது; -சொர்ணச்‌ 
சங்கிலி திறந்தாளப்‌ போது. 


அஞ்சன விழியாளே, ஆயாச மாகவந்தேன்‌; 
வெண்சாமரை வீசடி, மானே,-கநத 
பரிமளங்கள்‌ பூசடி, தேனே! 


அறுகு சிரசில்வைத்து விபூதி ௮ணிந்தோர்க்குப்‌ 
பரிமள கந்தம்‌ஏது சுவாமி£-- அதைப்‌ 
[பாவையர்‌ யார்கொடுத்தார்‌ சுவாமி? ] 


அர்ஜுனன்‌ பூஜைசெய்தான்‌; அளவற்ற கக்தபுஷ்பம்‌ 
வாசனை வீசுதடி மானே;--கந்த 
பரிமளம்‌ வீசுதடி தேனே! 


74 


20. 


77. 


18. 


18. 


14, 


75. 


தெய்வங்கள்‌ 


என்னையாளும்‌ ஈசுவரரே, இளைப்பு மிகுந்ததே.து? 
என்ற னிடத்தில்சொல்லும்‌ சுவாமி.-௮து 
[யாரிடத்தில்‌ பெற்றிட்டீர்‌ சுவாமி? ] 


அந்தர வனந்தன்னிவ்‌ அடைவுடன்பத்‌ மாசுரனை 
௮ழித்துவந்த இளைப்புப்‌ பெண்ணே,--அ௮வனை 
விரட்டிவந்த இகளைட்புக்‌ கண்ணே! 


பஞ்ச முகங்களெல்லாம்‌ கஞ்ச மலர்கள்போலே 
கொஞ்சம்‌ சிவந்ததென்ன சுவாமி? -- எந்தக்‌ 
[கோதையிடம்‌ இரறபவ அ சுவாமி? ] 


பக்தியாயப்‌ பாணன்‌ என்னைச்‌ ர.த்தையாய்ப்‌ 

பூஜைசெய்தான்‌ ; ட்‌ 
நித்திரை விமித்தேண்டி பண்ணை கடத்‌ 

நித்திரை விழித்மேண்டி. சண்டே! 


சங்கரர்‌ தேகமெல்லாம்‌ தாங்காமல்‌ வேர்வைஎன்ன? .. 
சாகசம்‌ பண்ணாதேயும்‌ சுவாமி பொய்‌ 
சாற்றுதல்‌ செய்யாததயும்‌ சுவாமி! 


கவிபாடும்‌ பக்தருடைக்‌ கவலைகள்‌ தீர்க்கவென்று 
விறகு சுமந்தேனடி. பபண்ணே,--கொஞ்சம்‌ 
விறகு சுமந்தேனடி. கண்ணே! 


கோமள வடிவமான குந்தள நாயகியே! 
கோபங்கள்‌ செய்யாதேடி. மானே,--என்மேல்‌ : 
பதங்கள்‌ எண்ணாதேமி. தேனே! 


முத்துமூக்‌ குத்திநவ ரத்ன மணி ஜாலிக்கக்‌ 
காந்தன்‌ பதத்தைவந்து நாடினாள்‌;--தேவீ 
கண்டு வணங்கிக்‌ககொண்‌ டாடினாள்‌. 


தெய்வங்கள்‌ ' 


16. சங்கதேங்கள்‌ கோஷிக்கச்‌ சஙகரியும்‌ பூலிக்க 
மங்கள தாம்‌ பூலம்‌ மாற்றினாள்‌; தேகி. 
தங்கக்‌ கதவைமெள் எச்‌ சாத்தினாள்‌. 


77. சியாமள வடிவான சுந்தரி நரயகிமேல்‌ 
காம தகனர்மெத்த மோகித்தார்‌:- அதி 
இச்சையடன்பாவனை பாவித்தார்‌. 


18, ஆணி முத்துமாலை ஹாரங்க ளும்குலுங்க : : 
மாணிக்கப்‌ பொற்கதவை மூடினாள்‌ ;--கையில்‌ 
வீணை எடுத்துக்‌&தம்‌ பாடினாள்‌. 


72 


பாலை? 


பாலையின்‌ வீரம்‌ 


(சோபனம்‌) 


உரண்டிஸம்‌ பத்கரியால்‌ உருண்டான்‌ துன்‌ 
மதனென்று ப 

மருண்டுவந்‌ தகரர்கள்முறையும்‌ இட்டார்‌. 

வெருண்டுபண்‌ டாசுரன குரண்டனை 
அனுப்பினான்‌) 

சுருண்டான்‌ ௮வனும்‌ ௮சுவாருடை யாலே? 

புரண்டான்‌ குரண்டனென்று தப்பிஒடி. 
வந்தபேர்‌ 

மருண்ட பண்டனிடம்‌ மெரண்டு சொன்னார்‌. 

கரண்டி. எண்ணெயைக்‌ காயச்சி வறண்ட 


புண்ணில்‌ விட்டாற்போல 


. கலங்கினான்‌ பண்டனும்‌. 


அம்மாரீ என்னுடைய ஆசைக்‌ கநுமதி 
தரவேண்டும்‌ தாயே, 
கூடிவரும்‌ பண்டாசான்‌ குமாரர்களை 


ஐயித்து வருவேன்‌ அம்மா! 


தெய்வங்கள்‌ 77 


லலிதா: ஏதடியோ பாலைப்பொண்ணே, இந்தமதி 


பாலை : 


வருவானேன்‌? 
உனக்குப்பண்‌ டாசுரனைக்‌ 
கண்ணிலே காணாவிட்டால்‌ 
காரியமும்‌ செல்‌ லுமோடி., குழந்தாய/ 
தண்டினி மந்த்ரிணிக ளுண்டு; 
சேனைகள்‌ நூறுகோடி.கள்‌ உண்டு) 
ஜெயிக்கப்‌ பண்டன்புத்ரர்கள்‌ 
மண்டி. வருவார்‌; ப ப 
பாலையே,நீ போக வேண்டாம்‌, குழந்தாய்‌! .... 


- நிமிஷத்திலே ஐயித்துவிட்டு 


நிச்சயமாய்‌ ஒடி.வரேன்‌ இப்போ; 
பாதத்திலே ஈமஸ்கரிச்சேன்‌; 
பார்வதியே, போய்வருவேன்‌ அம்மா! 


பிருகத்‌ குசாம்பிகை கும்பாபிஷேகம்‌ 


(பல்லவி) 
பிருகத்‌ குசாம்பிகை கும்பாபி ஷேகம்பார்சக. 
(சரணங்கள்‌ | 
பார்க்கக்‌ கிடைக்குமோ ஆனந்த வைபோகம்‌? 
ஜோதிர்‌ மகாலிங்க தெரிசனம்‌ கண்டோர்க்கு (பிரு) 


முப்பத்து முக்கோடி தேவர்‌ பிராம்மணர்களும்‌ 

வேடிக்கை யாகவே வேதங்கள்‌ முழங்கத்‌ 

தங்கக்‌ குடத்திலே கும்ப கலசம்வைத்து 

முத்‌ துப்பட்‌ தல்சேவிக்க வந்தஜனங்கள்‌ மோகிக்க. 
(பிர) 


மகமாயி 


ஓடையை/*வெட்டி. ஒ.துங்கவிட்டு 
ஓடற தண்ணியிலே ௮ணைபோட்டுச 
சட்டம்‌ செலுத்தியே மகமாயி 

சவாரீ வாறதைப்‌ பாருங்கடி, 
வேம்பு, மகமாயி வேர்த்து வாராளாம்‌; 
வெஞ்சம்‌ குஞ்சம்கட்டி. வீசுங்கடி,; 
வேப்ப மரத்தை வெட்டுங்கடி,; 
வெத்தலைக்‌ கட்டை உதறுங்கடி,; 


(பா-ம்‌.)* ஓட்டையை 


மாரியம்மன்‌ பாட்டு 
ரமாசியம்மன்‌ கரப்புக்கட்டினபோது அம்மனுக்குத்‌ 
... தண்ணீர்‌ எடுத்துச்‌ செல்லுகையீல்‌ கசடு 
பாட்டு. ] 


(1) 


அதர ஐயாவோ, 

கொண்டான்‌ கொண்டான்‌ கெல்லுக்குத்தி 
கொழக்கட்டை மேலே சோரழுக்கி, 
மரங்குளத்துத்‌ தண்ணியிலே 

மயங்களுளாம்‌ மாரீயாத்தா; 

அல்லித்‌ துறையிலே அழகான மூக்குத்தி 

வெச்சு மறந்தாளாம்‌, மாரியாத்தா; 

பார்த்தவங்க குடுத்துடுங்க; கேட்டவங்க துக்தண்ன்‌ 
பசுவை வித்துப்‌ பணங்தாரேன்‌; எருமை வித்துப்‌ 

... பணந்தாரேன்‌. 

ஆவோ, ஐயாவே! 

(2) 

ஒருகாசாங்‌ கருகுமணி, கழுத்துரொம்பப்‌ பூட்டிக்‌ 
கழுத்துரெண்டும்‌ தெறிக்குதடி, சண்ணனூரு மாரி! 
ரெண்டொழக்காங்‌ கருகுமணி, கழுத்து ரொம்பப்‌ 


பூட்டிக்‌ 
கழுத்துரெண்டும்‌ தெறிக்கு சடி, சண்ணஜூரு மரி! 


80 


தெய்வங்கள்‌ 


(3) 
ஆதிபரஞ்‌ சோதி, அழகுமுத்து மார, 
ஆவாரங்‌ காட்டிலே தாவாரங்‌ கட்டப்போயி 
தாவாரம்‌ பத்தாமல்‌ தவிக்கிராளாம்‌ மாரியாத்தா; 
ஆலாஞ்‌ செறுவில்‌ ஆனைவந்து மேயுதுன்னு . . 
ஆனை விலைமதிககப்‌ புறப்பட்டாளாம்‌ மாரியாத்தா; 
பூலாஞ்‌ செறுவிலே புலிவந்து மேயுதுன்னு 
புலீயை விலைமதிக்கப்‌ புறப்பட்டாளாம்‌ மாரியாத்தா; 
அல்லித்‌ துறையிலே புல்‌.லுச்‌ செதுக்கப்போய்‌ 
அழகான மூக்குத்தியை வெச்சு மறந்தாளாம்‌; 
பாத்தவங்க குடுத்திடுங்க; பழனிச்சீமை மூக்கு த்தி; 
கண்டவங்க குடுத்திடுங்க, கண்டிச்சீமை மூக்குத்தி; 
பாத்தவங்க குடுத்துடுங்க; பசுவை வித்துப்‌ 
பணந்தாரேன்‌: ப 
கண்டவங்க குடுத்துடுங்க; பன்னிகுத்திப்‌ 
பணந்தாரேன்‌. 


(47 
உச்சி மலைமேலே ஊமத்தம்‌ பூப்போலே 
பச்சைக்‌ கிளிபோலே பறக்கிறாளாம்‌ மாரியாத்தா; 
ஆதிபரஞ்‌ சோதி, அழகுமுத்து மாரி, 
சண்ண ஞாரு மேடையிலே பள்ளிகொண்ட. தாயி. 
எல்லாரும்‌ போறவழி கல்லும்‌ கறடும்‌; 
மாரியாத்தா போறவழி தேரும்‌ திருநாளும்‌. 
ஓடையை வெட்டி ஒதுங்கவிட்டு 
ஓடற தண்ணியிலே ௮ணைபோட்டுச்‌ 
சட்டம்‌ செலுத்தியே மகமாயி 
சவாரீ வாறதைப்‌ பாருங்கடி. 
ஒண்ணாம்‌ கரகமடி, எங்ககண்ண ஸனூராளுக்கு; 
ஏகாந்த மாரி, ஆங்காரரூபி, ன: 
அசைஞ்சாடும்‌ பொன்கரகம்‌, ஈம்பபரஞ்‌ சோதி, 
ரெண்டாங்‌ கரகமடி எங்ககண்ண ஞூராளுக்கு. . 
[இப்படியே பத்துவரையில்‌ வரும்‌. ]  - 


மாயூரம்‌ அபயாம்பிகை துதி 
(பல்லவி) 

. மயிலாடு துறைவாமும்‌ மகராஜி அலயாம்பா 

மலரடி நினைமனமே!. 

ரர 

கயிலை தனில்முன்னாள்‌ கர்த்தன்‌ உரைத்தபடி.. ப 

ட ஜித்‌.துவர்து மனத்தில்தி ன ண்டன்‌ 

(சரணம்‌, ப 2 

ன அன்பாய்‌ டன ட்டன அல்கல்‌. 

அன்பாகக்‌ காவேரி அதனை நாடி வருகின்றேன்‌... 


என்பிறப்பு நீங்கவே வந்துதான்‌ அருள் செய்வாய்‌. ப 
வனமாலி இந்தரபுரி வாசன்‌ சோதரியாம்‌. (மயி) 


மீனலோசனி துதி 


பீனலோசனந்‌ தாமணி யேபாதம்‌ 

விரும்பினேன்‌ மனோன்‌ மணியே, 

த்யான கல்பதரு வாகிய சங்கரி ப 

தாஸ சங்கரி! 4 | ப்‌ (மீன) 

த்யானா னந்த ப்ரவர்த்தகக்‌ கதம்ப வனம்நிறைந்த 

வானோர்‌ புகழும்‌ உமையே, மலயத்வஜன்‌ தனயே/ 
ன (மீன) 


.. இரஸ்வர்ண நதிப்ர வாக, திவ்ய. உத்ஸவ ஸதனே, 
- வாரசக்ர தினப்ரஸாத, மனமஞ்சுள வதனே, 


தாரண த்யானஸமாதி சகளநிஷ்கள புவனே, 

காரண காரிய உதாரி, கந்தனைப்‌ பெற்றகரு மாரி, 

சாரஸ லோசனர்‌ ஸோதரி, சந்தீர சேகர சுந்‌ தரி/ 
பல தத இ ... (மீன) 


சேரமசூரிய நயனப்ரியே, ஸுக கராங்க ஸோபே, 


்‌. வாம பாகமளித்தோன்னத பானு கோடிப்‌ பிரபவே, 


.., சாமசுந்தர ஸர்வாங்க செளந்தர்ய விபவே, ... 


பாமரஜன துர்லபே, பக்தஜன ஸுலபே. (மீன) 


வீசும்‌ திருபையில்‌ மிகச்சிறந்த மீனாம்புஜ ஈயனே, 


- வாசமல்லிகை சுகந்தாதி மருஜம்பக வேணி, 


பாசாங்குச கடி.தடாங்க பதபுஸ்தக பாணி, 


- ஸாச்வதசுக தாயினி, ஸதானந்த ரூபிணி! (மீன) 


௮௧௧௧ ௫9% ௪௧7௮ 


ஸத்மன ரிதரணி த்யாகசுந்த ரேசதேவி! (மீன) 


மீனாட்சி 


சாம ளாங்கரூபி யான சரஸ பூஷணி; 
-மாமகளாய்‌ வந்துதித்த மஞ்சு பாஷிணி! 
மாமதுரா புரியில்‌ வாழும்‌ மந்த ஹாஸியே) 
தேவர்மூவர்‌ யாவர்‌ போற்றும்‌ சித்வி லாஸியே! 
அஷ்ட திக்கும்‌ விஜயம்‌ செய்து ஜயித்த நாரியே; 
துஷ்டமகி ஷாசுரனை வதைத்த சூரியே/ 
தாகமாக வந்துன்பாதம்‌ கஞ்சமென்‌ றேனே; 
நாகலஷ்மி கானும்‌உன்னை காடிரின்‌ றேனே. 


மீனாட்சியம்மன்‌ சந்நிதி 
காலு கரண்டி நல்லெண்ணெய்‌ 
நாற்பத்‌ தாறு இவட்டு: 
ஓரையா சுப்பையா _ 
தெப்பக்‌ குளத்திலே தலைமுமுகி 
தேவடியாள்‌ வீட்டிலே பொட்டுவச்சுக்‌ 
கொட்டைப்‌ பாக்குச்‌ சீவடி; 
கொழுக்து வெத்தலை மடியடி,; 
மீனாட்சி அம்மன்‌ சந்நிதிக்குப்‌ போகணும்‌. 


முத்தாள ஆயி 
வெள்ளிமுக்காலி மேல்‌இருந்து--ராஜாத்தி 
வெந்நீர்‌ வெச்சுத்‌ தலைமுழுகி 
வேர்த்து வாறாள ரம்‌ முத்தாள 'ஆயிக்கு 
வெள்ளிக்‌ குஞ்சம்வச்சு வீசுங்கடி.. 


தங்கமுக்காலி மேல்‌இருந்‌து--ராஜாத்தி 

தைலம்‌ தேச்சுத்‌ தலைமுழுகித்‌ க 
தவிச்சு வாறாளாம்‌: முத்தாள ஆயிக்குக்‌ 
தங்கக்‌ குஞ்சம்வச்சு வீசுங்கடி.. 


வீதியை வீதியைக்‌ கூட்டுங்கடி:--ஈலல 
வெத்தலைத்‌ தோரணம்‌ கட்டுங்கடி,; 
படர்ந்த வெத்தலையை மடி.ச்சப்‌ போடுவா, 


பாண்டியன்‌ தங்கச்சி முத்தாள ஆயி. 


லக்ஷ்மி வருக! 


(பல்லவி) 


வருவாய்‌ லக்ஷ்மி, தாயே,--என்‌ கிருகர்தனில்‌ 
மகிழ்வாகவே நீயே. 


(அநுபல்லவி) 


வருவாய்‌என்‌ றனக்கருள்‌ திருவாய்‌ மலர்க்‌ துவரம்‌ 
- தருவாய்டபுத்ர பாக்யம்‌ பெறுவாய்‌என்‌ றருள்தர (வரு) 


ட்‌ 


- (சரணங்கள்‌) 


த்‌ இங்குவம்‌ துதிப்பாய்‌; எந்நாளும்‌ 
சலியாமல்‌ இங்கே இருப்பாய்‌. 
துரயே,உன்‌ பாதமேயன்‌ றி- "வேறில்லை; 
. மாயவன்‌ தேவி, தர்க்க மாங்கல்ய வரந்தர 
(வரு) 
ஸ்ரீஹரி ப்ரியகாயகி,--என துகலி 
தீர்த்தருள்‌ பகீத நாயக, 


'சாரக.ரத்தில்‌உதஇத்த சக்தி, தயாபரி, 


தீஞ்சமென்று நம்பினேன்‌; ௮அஞ்சலென்‌ 
ஐருள்தர. (வரு) 


. கதியென்று நம்பினேே:.-உன்றனை கானே; 


கருணை பொழியத்‌ தானே, 
ததியிது சொன்னேன்‌ இத்‌ தரன 
தமிழ்க்கிரங்கிச்‌ 
சந்தோஷ ம இந் தாவர 
தேனென்று. ட... (வரு) 


வரலக்ஷ்மி துதி 


1) 


- வரலக்ஷ்மி யானநரீ அஷ்டமா தாக்களுடன்‌.. 


வரிசையாக வேவந்து எங்கள்கிருகத்தில்‌ 
திரமான வாழைகள்‌ தோரணம்‌ கட்டிய 
திவ்யச௪பை வரலேணும்‌, இீனரக்ஷ௫. ட்‌ 
(ஜயமங்களம்‌) 


ஆசனப்‌ பலகையில்‌ மாக்கோலங்‌ கள்‌இட்டு 
அழகுபிச்‌ சோலைமணி கருகுமணிகள்‌ 

வாசனை வஸ்துவுடன்‌ அலங்கரித்த கலசத்தில்‌ 
வந்தெழுந்‌ தருளுமம்மா, வாரிஜாகூஷி! (ஐய) 


. நாகசுரம தவில்தாளம்‌ பேரீஈக ராக்களை 


நலமாகச்‌ சங்கத்துடன்‌ கோஷிக்இன்‌ ற 
நாகரிக மானவீணை பிடில்சர பத்தை ம 2 
நயமாக க்‌ நீரஜாகூரி! (ஐய) 


குங்குமம்ஐவ்‌ வரதுமஞ்சள்‌ பாதங்க ளில்பூச இக 


குச்சிலிப்‌ பொட்டுமிட்டுச்‌ சந்தனங்களைச்‌ ப 
அல்கு கனை டந்தனில்‌ கந்தமலர்‌ ஹாரத்தைக்‌ 
பிரத தீதையாய்ச்‌ சாத்‌துகிறேன்‌, டர்‌ (ஐய) 


. மல்லிகை கஸ்தூரி மூல்லைமரு ட... 


மருக்கொழுந்து சம்பங்கி ஜாதிமலரை 


அல்லும்‌ பகலுமுன்றன்‌ பாதங்க ளில்பணிந்து 


அர்ச்சனைகள்‌ செய்குவேன்‌ ௮ம்புஜாக்ஷி/ (ஐய) 


தெய்வங்கள்‌ 87 
பங்கள்‌ தூபங்கள்‌ ஊதுவத்தி ஹாரத்திகள்‌ 
திவயபல பட்சியதாம்‌ பூலம்தம்தோம்‌. 
பாபங்க ளைத்தீர்த்துப்‌ பக்தர்கள்‌ யாவரையும்‌ 
பாலிக்க வேணுமம்மா, பங்கஜாகூஷி/ (ஐய) 


சந்தான சம்பத்தும்‌ சகலபரக்‌ யங்களும்‌ 
சந்தோஷ சரமாக எங்களுக்கு 

இர்தாஎன்‌ றளித்துநீ இரக்கமுடன்‌ ரட்‌ூப்பாய்‌, 
௪சுவறி, கஞ்ச தளாயதாகூஷி/ (ஐய) 


தங்கமயக்‌ கண்ணத்தில்‌ க்ஷீரான்னங்‌ கள்ளடுத்தித்‌ 
தருணத்தில்‌ பாலருகீ கெடுத்து ஊட்டி. 


்‌ அங்குவந்த பேர்களுக்குத்‌ தங்குதடை இல்லாமல்‌ 


10. 


ம, 


அமுதளிக்க வரமருள்வாய்‌, அம்புஜாக்ஷி! (ஐய) 


அலங்காரக்‌ கன்னிகா தானங்க காச்செய்து 


அன்புடன்‌ சம்பந்தி மார்கள்‌ மனசு 
கலங்காமல்‌ வஸ்தீரபூ ஷணங்களை அளிக்கவும்‌ . 
கருணையுடன்‌ காக்கவேணும்‌, கமலாக்ஷியே! (ஜய) 


சாவேரீ தாளன்பாடச்‌ சந்தோஷ கரமாகப்‌ 
பூவேறு சனகாதி யோகிகளும்‌ 

மாவேறி முதலோர்‌ மகிழ்ந்துன்னைத்‌ துதிசெய்யக்‌ 
காவேரீ எப்போதும்‌ சண்டுகொண்‌ டாட. (ஜய) 


எந்நாளும்‌ காக்கவென்று பக்தர்கள்‌ கொண்டாட 
ஏகாச னத்தில்வந்து விளங்கும்‌ தாயே, 

புன்னாக வராளியில்‌ தினந்தோறும்‌ தாஸன்‌ அன்பாய்ப்‌ 
பூரித்து ஸந்ரிதியில்‌ போற்றிப்‌ பாட, ஜய) 


66 


தெய்வங்கள்‌ 
(8) 


பல்லவி) 


-. பரதேவி திருப்பாற்கடல்‌ வந்த 


தீர்க்க லோசனி! 
(சரணங்கள்‌) 


ஹ்ரிமோ௫னி, வரதாயினி, ஸகலலோக ஜனனி, 


. .புராதனி, பரமானந்தி, எனதம்பிகை, 


பக்தப்ரியே, புண்யாத்ம ரூபிணி, பரிபாலனம்‌ 
அருள்வாயே; பங்கஜந்தனில்‌ வளர்க தாயே; 
கரீராயச நடையாளே, கஞ்சநாபன்‌ மனையாளே! (பர) 


. அ௮ஷ்டதிக்கும்‌ சிறந்துவிளங்கும்‌ 


அருட்ப்ரகாச லக்ஷ்மி, 
அருந்தவ முனிவர்‌. தேடும்‌ 
ஆத்ம ஞான லக்ஷ்மி 


இட்டமான அன்பர்தமக்கு 


இரங்கும்‌ ஆனந்த லஷ்மி; 
இ$திரன்‌ முதலான தேவர்க்கும்‌ 
இசைந்த பாக்ய லக்ஷ்மி 
அஷ்ட திக்கும்‌ வீர லக்ஷ்மி 
.. அருட்ப்ரகாச மான லக்ஷ்மி 


. மகாதேச தேச லக்மி, 


(மகாபாகீய வரலக்ஷ்மி! 


்‌, 


வாணி துதி 


வந்தனம்‌ இரக்க வேணும்‌;-- வாணியே என்றன்‌ 
வந்தனம்‌ இரக்க வேணும்‌. 


"வந்தனம்‌ ரெக்க வேணும்‌; சந்தையில்‌ பஜனம்‌ 


வேணும்‌; 
பந்தம்‌ தொலைய வேணும்‌; சந்ததம்‌ மனசினில்‌ 
(வந்தனம்‌) 


பக்தி ரஸம்‌உருகப்‌ பாடுமெட்‌ டும்பெருக 
அவித்தை வினைகருகத்‌ தானே வரம்தருக (வந்தனம்‌) 


சித்தமீ தில்‌ஜனித்த குத்தம்‌ மிகப்பொறுத்துத்‌ 


- தத்வ ரஸகடத்தை என்றன்‌ மனசில்‌ வைத்து 


வதனம்‌) 


. கோரப்வ ரோகத்தை வேருட. னேபறித்து 


ராகாதிகள்‌ ஆகற ரோகம்‌ தனைவிடுத்து (வந்தனம்‌) 


இந்த ராமசந்திரா 
யல்லவி) 


இந்தராம சந்திரர்‌ தாமோடி? 
பெண்ணே, அடி. கண்ணே! (இந்த) 


(சரணங்கள்‌ ] 


.. விந்தையுடன்‌ கெளஸல்யை தவத்தில்வந்த பாலரடி,; 


மந்தஹாஸ லோலரடி.; மன்மதச்‌ சாயலரடி; பூ 
மண்டலம்‌ தன்னிலே வநது பிறந்தாரடி, 
மன்னர்‌ தசரதர்‌ புத்திர ராமனடி;--௮வரைக்‌ 
கண்டுசாம்‌ இப்போ பணிந்திடு வோம்வாடி.; ட 
காமன்முக சோமன்ரகு ராமன்புஜ பீமன்‌ . (இந்த) 


-அன்றுத்ச ரதர்யாகந்‌ தன்னில்‌ வந்த 


அற்புத ராமச்‌ சந்த்ரரடி; 


சென்று தாடகை வதம்‌ செய்தகல்யை 


சாப வலையைத்‌ தீர்த்தாரடி.; : 
பின்புமிதி லையில்சென்று அந்தச்‌ சங்கரர்‌ 
வில்லை முறித்துகின்‌ ருரடி; 


- அன்னைஜான கியாள்‌ தன்னை மணம்செய்து 


ஆனந்தம்‌ கொண்டாரடி.; _ 
கசாணலக்ஷம்‌ கண்போதுமோ ராமரைக்‌ 
கண்டு சேவித்துக்‌ களித்து மகிழ்ந்திட 
வானுல களந்த நாதர்‌ இவரடி.; 


. வந்தனம்‌ செய்துகாம்‌ சந்தை மகிழ்கொண்டு (இந்த) 


தெய்வங்கள்‌ 9* 


ஈரே முலகுக்கும்‌ நாயகன்‌ நானென்று 

இக்ஷ்வாகு குலத்தில்‌ வக்தாரடி.; 

கானகம்‌ சென்று காய்கிழங குதின்று 

கரதூஷ ணாளையும்‌ வென்றுரடி: 

வான ரர்க்‌ இடர்செய்த வாலியைக்‌ கொன்று 

சுகீரீ வர்க்குமுடி. தரித்தாரடி; 

வானரர்‌ ௮ணைசெய்ய லங்கை தனி ற்சென்று 

ராவண ஊனையும்‌ வென்றாரடி.; 

தாமுள்‌ ளளவும்‌ விபீஷ ணாக்குச்‌ 

சிரஞ்சீவி அளித்து முடியும்‌ தரித்து 

ஜானகி யாள்தனை மீட்டு கஷணந்தனில்‌ 

அயோத்தி அரமக அபிஷேகம்‌ கொண்ட. வர்‌, 
(இந்த) 


7. 


இராமர்‌ ஊசற்பாட்டு 


சீரான பொற்பலகை திகழக்‌ கோத்துச்‌ 
செம்பவளக்‌ கால்கான்கு சேர நாட்டி. 


"ஏரான வயீரச்சங்‌ கிலியும்‌ தூக்கி 


ஏற்றமர கதக்கொடுங்கை இணகப்‌ பூட்டி. 
கேரான நவரதனம்‌ இழைத்த பீடம்‌ 

நிகரில்முக்‌ துதகொங்கல்‌ நிறைந்த ஊசல்‌ 
பேரான ஜானகியாள்‌ பீணையாய்க்‌ கூடப்‌ 

பெருமையுறு ஸ்ரீராமர்‌ ஆடிர்‌ ஊஞ்சல்‌. 


... தேவர்முதல்‌ விஞ்சையர்கள்‌ தெளியாழ்‌ வல்லோர்‌ 


திரளாக வர்‌ துஜய விஜய என்ன 
பாவிலதிரு வாய்மொ ழியைப்‌ பலருங்கூடிப்‌ 
பாவையர்கள்‌ குழுமிமனம்‌ களிக்கப்‌ பண்ணகீ 
கரவிச்சலைத்‌ துறவர்மனம்‌ கனிந்து போற்றக்‌ 
களங்கமிலா அடியர்குமாம்‌ கலந்து துன்னத்‌ 
தேவிஜா னகியணங்கைச்‌ சறப்பாய்க்‌ கூடித்‌ 
திகழும்தச ரதராமர்‌ ஆடி. ரூஞ்சல்‌, 


சங்கீத வாத்தியங்கள்‌ தழங்க வேத 
சாமகா னமு3மெய்யர்‌ தழைக்க ஓத 
இங்கிதமாய்க்‌ கணிகையரும்‌ ஏற்பாய்ப்‌ பாவ 
இராகதா எங்களுடன்‌ இசைய நாதம்‌ 
எங்கணும்பே ரொலிகேட்க இனிதாய்‌ ஆடி. 
இன்பமாய்‌ லாலிஎச்‌ சரிக்கை பேச, 
மங்களமாய ஜானகியை மணமாய்ச்‌ கூடி 


மனமகிமும்‌ ஸ்ரீராமர்‌ ஆடர்‌ ஊஞ்சல்‌, 


உறங்கலாமா? 
அரங்க மாநகர்‌ வாசா என்னை. 
இரங்கியே ரக்ஷித்தி டாமல்‌ 
உறங்கிடவும்‌ நியாயம்‌ உண்டோ? 
உத்தமா, . மனசு 


இரங்கி யேப்ருந்தை மேல்வைத்த பித்‌ தமா? 


பரம்பணைமேல்‌ பள்ளிகொள்ளும்‌ பரக்தாமா, 
வீம்புசெய்தால்‌ வேறுதுணை யாரையர?.... ஏழை 
தேம்பி டாமல்‌ தினமும்வந்து சேரையா, 


பானுவும்‌ ஓளியும்போல்‌ பத்மமும்‌ சுகந்த மும்போல்‌. 
நானும்கீயும்‌ ஏகமாச எண்ணிடரய்‌. 
நாடெங்கும்‌ அதிசயிக்கப்‌ பண்ணிடாய்‌. 


௩ 


ஸ்ரீரங்கநாயகி கதவு திறக்கும்‌ ரணி 


ள்‌ 


8. 


9. 


ஸ்ரீரங்க நாயகியே, தேவியே, மகிழ்வுடன்‌ 
செம்பொன்‌ கதவைத்திற, பெண்ணே, உன்மேல்‌ 
அன்புடன்‌ இங்குவந்தேன்‌, சண்ணே? 


கண்ணே, மணியேஎன்று கதவைத்‌ தட்டிகின்று 
காதலுடன்‌ ௮ழைப்போர்‌ ஆரடி?௪௫), 
கடுகி வீரட்டிவந்து சேடி. 


அதட்டிவந்து சேரென்று அறியாமல்‌ பேசுகிருய்‌; 
அருளும்ப்ர்‌ ரங்கமன்னன்‌ கானடி.;--உனக்கு 
அழகிய மலர்கொணர்ம்‌ தேனமி.. ப 

அழ்கிய மலர்கொண்டு அர்த்த நிசியில்‌ சென்று 
அந்தரங்கம்‌ உள்ளோர்க்கு நீரும்‌ வெகு 
ஆசையுடன்கொடுத்து வாரும்‌. 


. ஆசை உடையவள்‌; அன்புடை யவளும்திீ; 


அந்தரங்கக்‌ கண்மணி நீயே;--இங்கு 
வந்து கதவைத்திற வாயே, 


சுதவைத்‌ இறக்கஇங்கே கரரியம்‌ ஒன்றும்‌இல்லை: 
காத லுடன்‌ உறையூர்‌ நேரே. சென்று 
கமலவல்‌ லிக்குக்கொடுப்‌ பீரே. 


கமலவல்லி என்னும்பேர்‌ காதிலும்‌ கேட்டதில்லை; 
கண்டதும்‌ இல்லையடி, நானே....௨ை றயூர்‌ 
சென்றதும்‌ இல்லையம., தேனே! ப 


இலலைஎன்‌ றென்றனிடம்‌ ஏறாமல்‌ பொய்யுரைக்கும்‌ 
இந்திர ஜாலம்‌௮0 வேனே: சாமி 
தந்திரம்‌ முற்றுமறி வேனே, ' 


கண்ணன்‌ ஊஞ்சல்‌ 
1. ஜோரதிமிகும்‌ நவர த்னப்‌ பந்தல்‌ நீழல்‌ 
சொகுசுடைய அழகியல்‌ ஊஞ்சல்‌ ப்ட்‌ 


காதலுடன்‌ ருக்மிணி தேவி கூடக்‌ 
கண்ணபிரான்‌, ல வரா ஆடிர்கஞ்சல்‌. 


2. அம்பிகையும்‌ வாணியுமோர்‌ த ட்திகெட்ட்‌ ட்ட்ட்ட்‌ 
அரனுடனே அயன்மகிழ்ந்தோர்‌ வடந்தொட்‌ 
டாட்டத 
. தும்புருவும்‌ நாரதரும்‌ வீணை மீட்டத்‌ 
துதிபெறும்ஈம்‌ கண்ணபிரான்‌ ஆடி ரூஞ்சல்‌. 


9. அம்பரத்தில்‌ கின்னரர்கள்‌ இசைகள்‌ பாட 
அரம்பையுடன்‌ மேனகையும்‌ நடனம்‌ ஆட 
இன்பமுடன்‌ கந்தர்வர்‌ கதம்‌ பாட 
யதுகாதன்‌, கண்ணபிரான்‌ ஆடிர்‌ ஊஞ்சல்‌. 


ச, சந்திரனும்‌ ரவியும்சா மரைகள்‌ போடச்‌. 


சபதியும்‌ க்ஷிஇிபதியும்‌ சவரி வீச 
இந்திரைஸ்ரீ ருக்மிணி தேவிகூட ப 
யதுவீரன்‌ கண்ணபிரான்‌; ஆடர்ணஞ்சல்‌, 


பெருமாள்‌ பாடல்கள்‌ 
எங்கள்‌ பெருமான்‌ ' 


[ரஸ்க்‌ பெருமாளைக்‌ குறித்த பாட்டு, ] 


வெண்கலம்‌ ஆளார்‌, வெள்ளி பூணார்‌, 
எண்ணெய்‌ எரியார்‌ எங்கள்‌ பெருமாள்‌. 


எட்டெழுத்து 

எட்டெழுத்தைச்‌ சொன்ன பேர்க்கு 

எந்த வரமும்‌ தருவார்‌--பெருமாள்‌ 

எந்த வரமும்‌ தருவார்‌. 

ர்வேறுட்‌. 
து. (1) 

மங்கைகோபி மாருடன்‌ கூடிக்‌ ன 
மகிழ்ந்து ஓரிடத்தில்‌ விளையாடித்‌ 


தங்கிய சரித்திரத்தைச்‌ சங்கையில லாமல்‌உரைக்க 
நாடி. அருள்‌ தேடி. 


ஆசையாய்ப்‌ பதின்மர்‌ பாதம்‌ போற்றி யதி 


ராஜர்‌௮டி. இணைமலர்‌ ஏத்தித்‌ 
தேசிகராம்‌ வேதாந்த தேசிகர்‌ அ!டமலரை 
வாழ்த்தித்‌ துதி சாற்றி. . 


தெய்வங்கள்‌ 97 


தாகமுடன்‌ ௮அடைந்தேன்‌இப்‌ போதே;-- க்ஷீர 
சாகர்‌ தனிலுதித்த மாதே, 
நாகசய னத்தில்‌ துயில்‌ மோகனரங்‌ கேசர்மகிழ்‌ 
கோதை, ௮ருள்‌ பேதை! 
பொங்குபுகழ்ப்‌ பொன்னரங்க நரதா, தினம்‌ 
லங்கைமன்ன வன்வணங்கும்‌ பாதா, 
சங்கையணி சங்கரனும்‌ பங்கயனும்‌ பணீவேத 
வேதா, அருள்‌ காதா! 
அன்புடனே பரீக்ஷித்து ராஜர்‌ சுகர்‌ 
என்பவர்கள்‌ வணங்கிய தேஜர்‌,; 
இன்புருகு சிந்தையுடன்‌ எம்பெருமான்‌ 
திருஷ்ணன்க௧தை 
கேட்பார்‌ செவி தாழ்ப்பார்‌. 


(வேறு | 
(1) 

கோடி மன்மதஸ மானரூ பன்கதை ப ப 

கூறும்‌ மகா முனியே; (கோடி) 
நாடிஉள்‌ ளந்தனில்‌ காரண னை முன்னி ப 

நாடும்‌ சுகமுனியே, கொண்‌ 

டாடும்‌ சுகமுனியே/ (கோடி) 
அல்லல்விசை இரும்‌; அன்புடனே காரும்‌; 

ஈல்லவாஸ- தேவன்‌ கதை 

சொல்லவேணும்‌ இப்போ. (கோடி) 
கோபியர்கள்‌ கூடிக்‌ கோவிந்தனை நாடிக்‌ ப 

கொண்டாடி அழைத்தலுமே 

நன்றாக உரைத்திடுவார்‌. ப (கோடி. 
ஓடமத்ன்‌ மேலே கூடமாதர்‌ பாலே 

உண்டான லீலைதன்னைத்‌ 

தொண்டான என்றனமுன்னே மீகாடி,) 
7 ப 


56 


தெங்வங்கள்‌ 
(2) 
( பல்லவி) 
பால கோபாலன்‌ லீலையைச்‌ கேளும்‌; 
பரிக்ஷித்து மகியாலா! 
(அநுபல்லவி ) 
ல குணாகர தீரனே, வீரா, 
செகத்திற்கனு கூலா, இந்தச்‌ 
செகத்திற்‌ கனு கூலா! (பால) 
(சரணங்கள்‌ ) 


கோல முடையசிறு பால யுவதியர்‌ 
கோபியர்கள்‌ கூடிஓரிடம்‌ 
நீல வர்ணனுடை கேசத்தை நாடி 
_ நினைத்து மேகொண்‌ டாடி (பால) 


கூடி யுகந்தார்‌ கோகுலந்‌ தன்னில்‌ 


கும்பல்களாய்ச்‌ சேர்ச்‌ தார்‌ கோபியர்‌ 
ஈடில்லை எங்களுக்‌ காருமென்‌ றெண்ணி 
எல்லவரும்‌ சேர்ந்‌ தார்‌; பெண்கள்‌ 
எல்லவரும்‌' சேர்க்தார்‌. ட... பால 


அஞ்சுல க்ஷம்‌இடை வஞ்சீயர்‌ கோபியர்‌ 
.... அனைவரும்‌ கூடிக்கொண்டார்‌; அன்புடன்‌ 
மிஞ்சியே மெச்சித்தம்‌ வடிவழ கனைமிக 

மேலென நினைத்து விண்டார்‌; அழகினை 

மேலென நினைத்து விண்டார்‌. ... (பால) 


தெய்வங்கள்‌ 99 
(3) 


(பல்லவி) 


கோபியர்தம்‌ கோகுலத்தில கூட்டம்‌ கூடினார்‌; 
பாவித்தவர்‌ அழகினைக்கொண் டாடி.ப்‌ பாடினார்‌! 


(அநுபல்லவி) 
பாவையரே, என்‌ றனைப்போல்‌ பூவையர்கள்‌ மூவுலகில்‌ 
யாவரடி. என்றனக& டாவரடி? என்றுரைத்துக்‌ 
ப (கோபி) 


(சரணங்கள்‌) 


மீ, இந்திரை உமைவாணி என்௮ம காமோ௮டி.$ 
சுந்தரன்‌ பாரியும்‌ எனக்குச்‌ சம்மத மாவாளோ? 
இந்திராணி மோகினியும்‌ ஈடில்லாத என்னுடைய : 
சுந்தரவடி.வுக்‌ கடோ? சொல்லடி.என்‌ ஹேஉரைத்துக்‌ 
க்‌ டதா 54 (கோபி) 


2. கண்ணன்‌ என்னைக்‌ கண்டுவிட்டால்‌ கலங்குவானடி;-- 
“வர. மணி ப ப 
.. வண்ணன்‌எனைப்‌ பார்த்துவிட்டால்‌ மயங்குவானடி,; 
- வெண்ணெய்தக்தால்‌ என்னிட த்தில வேணவிச்‌ 
.வாசமடி; கக 
". உண்மையுள்ள பிரிதியடி; உறுதியடி. என்றுரைத்துக 
(கோபி) 


5. புச்சைவண்ணன்‌ பக்ஷமென் றன்‌ பங்கடிஎன்பாள்‌ ;-- 
ப அதி ப ப ன க 
. -இச்சைமிக என்னிடத்தில்‌ இருக்கடி என்பாள்‌. 

அச்சுதன்‌என்‌ அழகைக்கண்டால ஆசைமிக 

்‌. அதிகமென்பாள்‌. ன ்‌ 

உச்சிதமா என்னைமிக உகப்பனடி என்றுரைத்துக்‌ 
ட (கோபி) 


100 தெய்வங்கள்‌ 


4. கூடித்தங்கள்‌ அழ$ினைக்கொண்‌ டாடும்பெண்‌ 
களைக்கூவி ப 
மேடியுள்ள சபிக்க, ௮ மேலும்‌ புகழ்வாளே. 
போடி, போடி, கண்ணன்ஈம்மை நாடி.ஒரு நாளாகி லும்‌ 
வாடிஎன்று வலுவில்ஈம்மை வந்தழைத்தா 
னோஎனறாள்‌. (கோபி) 


(4) 
(பல்லவி) 
வந்தொருகாள்‌ அழைத்ததுண்டோ? ட்‌, 
கண்ணன்‌ 
வந்தொருகாள்‌ அழைத்ததுண்டோ? 
( சரணங்கள்‌) 


1. அந்தரங்க ப்ரீதிகொண்டு சுந்தர வடிவைக்‌ கண்டு 
சிந்தையினில்‌ மையல்‌ கொண்டு-சேரஎ ண்ணி 


(வந்தொரு] 


2, என்னடி கண்ணனைமிக இச்சையென்‌ றுரைக்கி றீரே. 
னவ டமாறு நாளேனும்‌ மோகம்கொண்டு 


வாடு) 
9. காதலுடன்‌ யான்‌ஒருராள்‌ கண்ணப்‌ 
அழைக்காவிட்டால்‌ 
தூதியுட படட. _ அதன்றி நம்மை 
(வக்தொரு): 
ச்‌, என்னைவர ஜாடைகாட்டி இன்னொருத்தி தன்னைக்‌ 
கூட்டி 


உன்னை௮ஒழைத்‌ ச்‌ இருட்டில்விட்டு ஓட னதன்றி 
(வந்தொரு) 


தெய்வங்கள்‌ 101 


5. இத்தனைபேர்‌ ஈமக்குள்ளே ஒத்தருக்கும்‌ மெய்ய 

னில்லை; 
மெத்தப்ரீதி என்றுரைத்தீர்‌;' மேகவண்ணன்‌ 
(வந்தொரு) 


6. ஆசைகொண்டு சண்ணன்‌இனி அன்புடன்‌ அழைக்கா 
ப விட்டால்‌ 
நே௫த்தினிப்‌ போகவேண்டாம்‌; கண்ணனிடம்‌ 


(வந்தொரு) 


2.  இந்தப்படி. பேசியந்தச்‌ சுந்தரியர்‌ போனபின்பு 
நந்தகோ பாலனப்போ இதை அறிந்தோர்‌ 
விந்தைசெய்தான்‌ கேளுமையா, பரிக்ரித்தனே! 


(5) 


1. ஆயர்‌ சேரியர்‌ அறிந்தி டாமலும்‌ ஸ்‌. 
அன்னை தந்தையர்‌ தெரிந்தி டாமலும்‌ 
நேய கோபியர்‌ நெஞ்சம்‌ கவர்ந்திட 
மாய வன்குழல்‌ கொண்டுதினான்‌.-பவள 
வாய வன்குழல்‌ கொண்டூதினான்‌. 


8. சிறுவிரல்கள்‌ குழலைத்‌ தழுவிட.த்‌ 
செங்கமலகீ கண்கள்‌ சாயந்திடக்‌ 
குறுவியர்க்கப்‌ புருவம்‌ கெளிந்திடக்‌ 
கோவலன்குழல்‌ கொண்டூதினான்‌;--அதி 
பாவலன்குழல்‌ கொண்டூதினான்‌. 


8. சுருண்‌ டுருண்டு குழல்கள்‌ அசைந்திடச்‌ 
சுந்தரமுகம்‌ துலங்கிட 
மருண்டு மானினம்‌ மேய்கை மறந்திட 
மாதவன்குழல்‌ கொண்டூதினான்‌;--எங்கள்‌ 
- யாதவன்குழல்‌ கொண்டூதினான்‌. 


102 தெய்வங்கள்‌ 


4. பறவை கூடுவிட்‌ டோடிப்‌ பறந்திடப்‌ 
பாம்பு புற்றுவிட்‌ டாடிடகீ 
கறவை கன்றினம்‌ மேய்கை மறந்திட 
... கண்ணன்‌ குழல்‌எடுத்‌ தூதினான்‌;--மணி 
. வண்ணன்‌ குழல்‌எடுத்‌ தூதினான்‌. 


5. அம்ப பரந்தனில்‌ 6 நிம்புரு டர்கூடத்‌ ப 
...... தும்புருவும்‌ கீதம்‌ துறந்திட 
ரம்பை ஊர்வசி அடல்‌ மறந்திட 
எம்பிரான்குமல்‌ ஊதினான்‌; சேவர்‌ 
தம்பி ல்க ழல ஊதினான்‌. 


6. கோவிற்‌ தீன்குழற்‌ கத நாதம்்‌௮க்‌ 
கோபி யர்செவி கேட்டிட 
ஆவல்கொண்ட வர்‌ தேகம்‌ மறந்திட... 
மோகம்‌ கொண்டு வேக மாய்வரக்‌ 
கானம்செய்கிறான்‌; -கண்ணன்வே று... 
காரனம்‌ செய்கருன்‌. , ப 


(60 

(பல்லவி) 
சிங்காரம்‌ செய்துகொண்டு 
சீக்கிரம்‌ வரார்‌ சிலகோபி. 
(அநுபல்லவி ) 


பங்கயக்‌ கண்ணனைப்‌ பார்த்திட எண்ணியே 
மங்கையர்‌ கள்‌ கூடி. மகிழ்வுடன்‌ ஓடி. (தமத 


* 


6. 


தெய்வங்கள்‌ 103 
(சரணங்கள்‌ ) 
காலில்‌ இடும்ஈகை காதில்‌ இட்டார்‌; 
பீலியை மூக்கினில்‌ வாங்கி இட்டார்‌; 
தாலியைத்‌ தம்முழங்‌ காலில்‌ மாட்டிக்‌ 
கோலியே வேகமாய்க்‌ கண்ணனிடம்‌ (சிங்காரம்‌) 
பட்டாடை தன்னைக்‌ கழுத்தில்‌ கட்டிப்‌ 
பாங்குடன்‌ ரவிக்கையை இடுப்பில்‌ சு ற்றி 


- ஓட்டியா ணத்தைத்‌ தலையில்‌ மாட்டி 


ஓடியே வாரார்சில கோபியர்‌ (சிங்காரம்‌) 


ஜாடையாய்கீ கண்ணன்‌ குழலோ சைசில 
செளந்தரி கேட்டே மெய்ம்மறந்து 

ஆடை அவிழ்ந்ததை அறியா மலவெகு ன்‌ 
அவசர மாய்வரார்‌ சிலகோபியர்‌. (சிங்காரம்‌) 


கோவிச்‌ தன்குழல்‌ நாதம்‌ அந்தக்‌: 
கோபியர்‌ கேட்டுடன்‌ மெய்ம்மறந்து 
ஆவலாய்‌ எதிர்ந்திடும்‌ ஆளனை மிரட்டிக்‌ 
காவல்‌ கடந்து வரார்சல கோபியர்‌. (சிங்காரம்‌) 


கருமுகில்‌ வண்ணன்‌ குழலோசை தனைக்‌ ஸ்‌ 
காதினிற்‌ கேட்டு மோகமதாய 


. ௮ருமையாய்ப்‌ பெற்ற மைந்தனை எறிந்து .. 


அலங்கோல மாய்வராள்‌ ஒருகோபி. (சிங்கார) - 


மாதவன்‌ கதவலையினிலே மதிமயங்கிய கோபி அந்த 


மாதராள்‌ கண்ணுக்கு வழிதெரி யாமல 


_ மதிலேறி விழுவாள்‌ ஒரு கோபி. ப சிங்கார) 


104 தெய்வங்கள்‌ 


£.. கோபியர்‌ அனைவரும்‌ கூடிக்கொண்டார்‌; 
கும்பல்களாய்‌ ஓன்று சேர்ந்‌ துகொண்டார்‌; 
கோவிந்த னைமிகத்‌ தேடிக்கொண்‌ டெல்லோரும்‌ 
கூப்பிட்டு. வாரார்‌ யமுனைக்கரை, ... (சங்கார) 


8. யமுனாஈதியின்‌ கரைமேலே எனக்‌ சோலை 
மலைக்குகைகள்‌ 
எங்கிலும்‌ தேடிக்‌ கண்ணனைக்‌ காணாமல்‌ 
ஏங்கி எல்லோருமாய்த்‌ தேடுகிறார்‌. (சிங்கார) 


(7) 
(பல்லவி) 


மங்கையரே, காணேனடி. மதனகோ பாலன்‌ 
மாதர்கள்‌ லோலன்‌. 
(சரணங்கள்‌ ) 
1... பங்கயம்போல்‌ சண்ணனடி., பச்சைநிற வண்ணனடி, 
துங்கருக்குள்‌ எண்ணனடி, 
துரையென்‌ கோபாலன்‌, ட ட பணி, 
நிறைகுண சீலன்‌... ட (மங்கையரே) 


2. கண்ணன்மணி வண்ணனடி, காட்சியுள்ள ரூபனடி, 
எண்ணனடி, இன்பனடி, 
ராஜூகோ பாலன்‌ - ப டக்க 
சேசர்கள்‌ லோலன்‌. ....... மங்கை) 


்‌ 


தெய்வங்கள்‌ ப 105 


வெண்ணெயுண்ட வாயனடி, மண்ணையுண்ட, 
மாயனடி,, 
விண்ண வர்கள்‌ நேயனடி., 
விஜயகோ பாலனடி., 
- விஜயன்‌ தோழன்‌. 


கோகுலத்தில்‌ வாசனடி,, கோபியர்கள்‌ நேசனடி, 
ஆகுலங்கள்‌ தீர்ப்பானடி., 

ஆசைக்‌ கோபாலன்‌ 

தாஸர்கள்‌ லோலன்‌.. 


-ூ 


மதனகோ பாலனைத்‌ தேடி. கோபி 
மங்கையர்‌ காணாமல்‌ வாடி. 
மதனன்‌ பாணம்‌ மனத்தைக்‌ கவர 
மாதர்கள்‌ மையல்கொண் டோடி.வந்தார்‌. 


கோகு லத்தினில்‌ இருப்பானே?--நாம்‌ 
கோரும்‌ சுகங்கள்‌ கொடுப்பானோ? 

வாரிஜ காபனைக்‌ காண்போ மாஎன்று 
கோரியே கோகுலம்‌ ஓடிவந்தார்‌. 


பாலகோ பாலன்‌ கண்ணனைப்‌ போல்சில 
பாலக ௬டனேபநர்‌ தாடிக்‌ 

கோல முடன்‌எதிர்‌ கூவி வரும்‌அந் தக்‌ 
கோபிய ரைக்கொண்டு உள்‌ நுழைந்தார்‌. 


106 தெய்வங்கள்‌ 


ச, இருகை நிறைய அமுதமடி 
எங்கிலும்‌ சிதற வாரிக்கொண்டார்‌; 
தெருவில்‌ கூவிடும்‌ நாவல்‌ பழம்வாஙகக்‌ 
தேவகி சேயரும்‌ ஓடி வந்தார்‌: 


5. சுந்தர மதிமுகம்‌ அதிலே 
சுருண்டி. ருண்டகுழல்‌ ௮சைய 
நந த னருமைக்‌ குமரன்‌௮அப்போ 
நாவல்‌ பழம்கூவி வீதிவந்தான்‌. 


6, தண்டை சிலம்புகள்‌ சத்தமிட த்‌ 
தாமரை முகத்தில்‌ வேர்வையிட 
கொண்டல்வண்ணன்வரச்‌ கண்ட வுடன்‌ அந்தக 
கோபியர்கள்‌ மிக்க ஆவலுடன்‌ 
£... கண்ணனைச்‌ சுற்றி வளைத்துக்‌ கொண்டார்‌.-தம்‌ 
காதலை மிக்கு. வியந்துகொண்டார்‌; மணி 
வண்ணனை மாதர்கள்‌ ஜாடைகள்‌ காட்டி 
மறைவாக நின்‌றப்போ கோருகருர்‌.' 


79) ப 
[இங்கிலீஷ்‌ நோட்டு]. 
(பல்லவி) 
கமல நயன கமல வதன கமலசரணா வாவா. 
ரண்பி ன்ப 


ம்‌, கமலநாபா, வா, கமலை நாதா, வா, 

கம்ஸ மர்த்தனா, காளிங்க நர்த்தனா, 

கோகுல வர்த்தனா, கோவர்த்த னோத்தனா, 
, வாவா. ப டட. 


.. (கமல) 


0ம்‌ 
௬. 


காதல்விண்டு என்னக்‌ டு சூழ்ந்‌ தகொண்டு 


தெய்வங்கள்‌ 1407 


நந்த குமாரனே, வயா, நவநீத சோரனே வா, 


'கந்தர்ப்ப னைப்பெற்ற தந்த யெனஉற்ற 


உன்றனை யேபற்ற வந்தடைந்தோம்‌ முற்ற ப 
வாவா. ( கமல) 


மேவகி பாலனே வா, தேவாது கூலனே வா; 
தேவதே வர்துதி தேவர்க்கதிபதி, 
தேவி உமாபதி மேவித்‌ தொழும்‌ சிதி, 


வாவா. 
கண்ணே, உருகுகிறோம்‌ வா; வெண்ணெய்‌ தருகிரரும்‌ 


வா. 
தண்ணம்‌ துமாய்ணி கண்ணனே, என்மணி 


வண்ண னெனப்பணி பெண்ணின்‌ அருமணி, 


வர்‌ வார, 


(10) 
(பல்லவி) 


மேடி. நீங்கள்‌ இங்குவந்‌ தழைக்கிறீர்‌; 
இந்த வேளையி லுங்கள்‌ சந்தை கலங்க என்ன? 


அநுபல்லவி) 
பாதியாட்‌ டந்தன்னில்‌ பழம்வாங்க வந்தான்‌ என்‌ 
னோடு 


(தேடி) 


108: 


தெய்வங்கள்‌ 


(சரணங்கள்‌ 


. உத்தம கோபியரே, பர்த்தாவை விட்டுவர லாமோ? 


மற்றொரு புருஷனை மன த்தில்‌ நினை த்திடவும்‌ போமோ? 


-தித்தலன்‌ பாணத்தில்‌ சிக்கினோம்‌ என்றுநீங்கள்‌ 


இத்தனை கழுமல ம பித்துப்‌ பிடித்தவர்‌ போல்‌ 


(தேடி) 


கோபியரே, உங்களோடு கூடிரான்‌ பேசுவதைக்‌ 
கண்டால்‌ ப ப 
கோபித்து அன்னை அசோதை அடிப்பா ளென்னைக்‌ 
கண்டால்‌ 
மேவிஎன்னை நீங்களும்‌ கூவிக்‌ கணவன்‌ போலப்‌ 
பாவித்‌ தழைத்தீரே! பாவ முங்கட்‌ கல்லவோ? 
(தேடி) 


இந்து வதனமதி சுந்தர வதிநீர்‌ கூடி 

வந்து மருவவென்று வலிய அழைக்கலாகு மோடி? 

சொர்தபந்‌ துக்களுடன்‌ உங்கள்‌ கணவர்முதல்‌ 

தீநதைநந்தர்‌ அறிந்தால்‌ நிந்தைக்‌ கிடமாகுமே/ 
(தேடி) 


வெண்ணெய்‌ தயிர்பால்‌எங்கள்‌ பட்டனில்‌ ப 
கிடையாதோ? 
அண்ண வுடனேகாரன்‌ ௮முதுசெய்ததை ௮றியீரோ? 
பெண்ணே, நீங்கள்‌ எல்லோரும்‌ உண்மை 
அறிவிழந்து 
கண்ணாகண்ணா என்று கண்ணைக்காட்டிக்‌ கெஞ்சித்‌ 
(தேடி) 


தெய்வங்கள்‌ 1.09: 
டத 
கண்ணன்‌ சொன்ன வார்ததை அந்தப்‌ 
பெண்மணிகள்‌ கேட்டு முந்த 
வண்ணமணி வாய்திறந்து கோருவர்‌--மணி 
வண்ணனே, கதிநீ என்று கூறுவர்‌. 


சாதல்கொண்டிப்‌ போது வந்த 

பேதையாளஎ மாதர்‌ கள்மேல்‌ 

சூதுசெய்தால்‌ எங்கள்கதி மாதவா,-- இந்தப்‌ 
போது ஓது கோதிலாத யாதவா! 


சார ஹீின மானபெருங்‌ 

கோரசமு சாரபவ 

சாகரங்‌ கடச்துவந்தோர்‌ ஐயனே,--உன்றன்‌ 
மோகம தடைந்‌ துநைந்தோம்‌, டட டு 


கன்னல்‌ வில்லி மாரன்‌ ட்‌ 
அன்னிதம்‌ செய்‌ வாயோ என்னை? ப 
உன்னை நம்பி ஓடிவந்தோம்‌, உத்தமா, 
இன்னமும்சோ திப்பதுன்றன்‌ சுத்தமா? 
பாம்பின்மேல்‌ ௩டனம்‌ செய்த 

பாலகோ பாலா ஏமையமேல்‌ 


வீம்புசெய்தால்‌ வேறுதுணை தப்பு 
தேம்பி டாமல்‌ இனிவந்து காரையா! 


அஞ்சிக்‌ கெஞ்சிக்‌ கொஞ்சு உன்றன்‌ 
தஞ்சமென அஞ்சலிசெய்‌ 

வஞ்சியர்‌3மல்‌ கஞ்சமலர்க்‌ கண்ணனும்‌-மிக 
நெஞ்சிரங்கி னான்மணி வண்ணனும்‌, 


119 தெய்வங்கள்‌ 
(12) 
(பல்லவி) 


கோபியர்‌ உரைக்குகந்து கோவிந்தனும்‌ 
கூடி யமுனையை நாடி வந்தான்‌. 


(அநுபல்லவி) 


பாவித்துப்‌ பாவலர்‌ காவலர்‌ யாவரும்‌ 

மேவித்‌ துதித்திடும்‌ தேவக பாலனும்‌ 

சேவித்துக்‌ கூவீடும்‌ பாவையர்‌ கள்‌உடன்‌ 

கூடியேபண்‌ பாடியேகொண்‌ 

டாடியேகூத்‌ தாடியே . ப ... (கோபி) 


குல. 


ட த்கட்‌ கூவிடும்‌ சோலைக ளும்‌ புள்ளி 
மானினம்‌ ஓடும்ஈற்‌ சாலைகளும்‌ 
பூங்குயில்‌ பாடிடும்‌.ஓடைக ளூம்கலல 
பொன்மயில்‌ ஆடி.டும்‌ மேடைகளும்‌ 
பாரங்கனுட னேபெண்கள்‌ பாலகிருஷ்ணன்கரம்‌ 
பக்‌இமிகச்‌ தத்தியவக்‌ தத்திமித்‌ தோமென 
ன ரர (மாங்‌) 
2. கூடிஎல்‌ லோரும்‌ யமுனைவந்‌ தார்அதன்‌ 
வேடிக்கை கண்டு மிகஉகந்தார்‌; 
கோடி.ரவீசம கோகுல நாதனை 
மேடி.ய தாக ஈடுவைத்தப்‌ போதனை 
பாடியு சேனியைப்‌ பண்புடன்‌ யமுனை 
பார்த்துமிகப்‌ போற்றியதன்‌ நேர்த்தியதைச்‌ 
கம்ம ர ரர்‌ 


தெய்வங்கள்‌ 1 11 


(13) 


பொங்கும்யமுனா நதிக்கரை மங்கையர்‌ கூடித்‌ 
தங்குபெருங்‌ காட்சிதனைத்‌ தனித்தனியே பாடிப்‌ 


- பங்கயங்கள்‌ பூத்திருக்குது பாரடி. என்பரள்‌. 


செங்கழுநீர்‌ செழித்திருகீகு௮ு பாரடி என்பாள்‌. 


.. அவ்வலலியில்‌ ௮ன்னம்‌ பெடையோ டாடுதே, 


என்பாள்‌; 
செவ்வல்லியில்‌ வண்டுகூடிப்‌ பாடுதே என்பாள்‌. 


அலைமோதும்‌ சுழிசு ழிக்குது; ஆழம்பார்‌ என்பாள்‌: 
நிலையேததில்‌ மகரமத்ஸ்யம்‌ நிறைந்ததோ? என்பாள்‌. 


.... ஓடிவாடி இங்கேஒரு ஓடங்காண்‌; என்பாள்‌ ; 
. ஈடில்லை இவ்வோடத்திற்‌ கெங்கும்ரத்னப்‌ 


பூணைன்பாள்‌. 


இக்திரன்‌ விமானமுமிதற்‌ கேற்குமோ? என்பாள்‌; 


ன. இந்திரை உமைவாணியும்‌ இதைப்‌ பார்ப்பாரோ? 
- என்பாள்‌. 


ஜோராக இக்தஓடத்தில்காம்‌ ற்வோ்‌ என்பாள்‌; 
வாராய்‌ சொந்தத்‌ வ வர ட கூறுவோம்‌ 


என்பாள்‌. 
(14) 
(பல்லவி; 
எல்லவரும்கூடி. ஏ.ரீடுவோம்‌ வாடி-நாம்‌ . (எல்‌) 
(சரணங்கள்‌) 


வாடி, வாடி, தோழியரே, கூடி விள யாடி. இந்த 
நீள்திரைசூழ்‌ ஆடெமுனை நாடியந்தஒடம்‌ முந்த. (எல்‌) 


112 தெய்வங்கள்‌ 


2. துஷ்டன்மிக முரடன்கண்ணன்‌ துனமார்க்கம்‌ 


செய்திடுவான்‌; 
தருஷ்ணனைகாம்‌ இங்குவீட்டு இக்ஷணமே ஒன்றுபட்டு 
ப (எல்‌) 
9. தாயின்முலைப்‌ பால்‌இருக்கத்‌ தவிர்ந்துமனம்‌ 
வேறுபட்டுப்‌ 
பேயின்‌ உயிர்‌ போகஉண்ட பித்தனைநாம்‌ இங்குவிட்டு 
(எல்‌: 
4. துள்ளுமிளங்‌ கன்றுகளை மெள்‌ ள௮விழ்த்‌ 
தோட்டி விட்டு 
உள்ளிருந்த பாலுருட்டும்‌ கள்ளனைநாம்‌ இங்குவிட்டு. 
(எல்‌). 


£, வஞ்சியர்‌ தம்‌ சேலைகளை வாரிமரம்‌ ஏறிவிட்டு ப 
அஞ்சி நம்மைக்‌ கக்க ட இங்குவிட்டு 


(எல்‌) 
6. கோவியர்கள்‌ கூறுமொழி கோவிந்தனும்‌ 
கேட்டும்‌௮அப்போ 
பாவித்தவர்‌ பாவனைபோல்‌ பாவையரைப்‌ 
பார்த்துரைப்பார்‌. _ (எல்‌ ச 


 கேளும்மகா ராஜா, £ர்த்தியுள்ள தேஜா! 


(15) 
" (பீல்லவி) 
உங்களுடன்‌ யானும்வருவேன்‌.-கோபியர, 
உங்களுடன்‌ யானும்‌ வருவேன்‌. .... (உங்க) 


தெய்வங்கள்‌ 113 
(சரணங்கள்‌) 


ஓட மதிலே நாடி.ம௫ம்வாய்க்‌ கூடி விளையாடி 
நீள்‌ திரை சூழ்ந்திடும்‌ ஆடெமுனாநதி வேடிக்கை : 
பார்த்திருந்‌_து ப (உங்க) 


_ மங்கைமயிலே, பொங்கும்குயிலே, தங்கரிறத்‌ தாளே, 


பொங்கிமகிழ்வுடன்‌ தங்கியவ வோடத்தில்‌ அங்கொரு. 
மூலையிலே -கோபிய!3ர, (உங்க) 


அன்னஈடையே, மின்னல்கொடியே, துன்‌ னுமிடை 


யாளே, ட. 3 ப 
தன்னச்‌ தனியேஇங்கு என்னசெய்‌ வேனடி* 
சின்னஞ்‌ சிறிய பாலன்‌-கோபியரே, (உங்க, 


பாலின்‌ மொழியே, சேலின்‌ விழியே, ரீலநிறத்தாளே,, 
கோலம்‌ உடையசிறு பாலன்‌இங்‌ கேதனியே 
ஓலமிட்டமுவானே;--கோபிய3ர. (உங்க) 


(16) 

ஓடமதில்‌ ஏ.ரிஇப்போ உங்களுடன்‌ வேடிக்கைய்ரய்க்‌ 
கூடவரேன்‌ என்றுசொன்ன கோவிந்தனைப்‌ பார்த்துப்‌ 

பெண்கள்‌ ர ய்‌ 
துஷ்டனடா, உன்னை நர்ங்கிள்‌ இஷ்டமதாய்‌ ஓடர்‌ 

.. தன்னில்‌ ப 

தட்ட வைத்தால்‌ எங்களுக்குக்‌ கேடுசெய்வாய்‌, 

எப்பொழுதும்‌. ம்‌ 
8 


114 தெய்வங்கள்‌ 


முன்னேஎங்கள்‌ சேலைதன்னைப்‌ புன்னையில்‌ 
ஒளித்துவிட்டாய்‌; 
பின்னேநடுக்‌ கானகத்தில்‌ பெண்களைத்‌ தவிக்கவிட்‌ 


டாய்‌. 


௮ன்னம்கேட்டு யகஞபத்னி ஆனநன்மை நீஓழித்தாய்‌; 
துன்‌ னுகுழல்‌ ஊதிஎங்கள்‌ தூயமனத்‌ தைஅழித்தாய்‌, 


துள்ளுமிளங்‌ கன்றுகளை மெள்ளவே அவிழ்த்து 
வைத்தாய்‌; 
உள்‌ இருந்த பால்‌உருட்டி. ஓடிஎன்னை வந்தழைத்தாய்‌. 


அள்ளிவெண்ணெய்‌ தன்னைஎன்றன்‌ அங்கமெல்லாம்‌ 
நீதுடை. த்தாய்‌; 

துள்ளியோடி. மாமியிடம்‌ தாதுசொல்லிக்‌ கோள்‌ 
உரைத்தாய்‌. 


நாத்திஎன முறைவிண்டாய்‌; நான்‌௮வட்கு 
மதனிஎன்ரள்‌; 


- பார்த்திருக்க மானபங்கம்‌ பண்ணி௮வள்‌ 


10. 


சேலைகொண்டாய்‌. 


தார்த்தனடா, உன்னைஎங்கள்‌ இஷ்டமதாய்‌ 
ஓடம்தன்னில்‌ 

ஏற்றிக்கொண்டால்‌ பட்டு இடர்செய்வாய்‌ 
எடணபாழு ம்‌ 


காடி.இந்த யமுனையிலே வேடிக்கையாய்ப்‌ பெண்கள்‌ 
எல்லாம்‌ 
மேடியுடன்‌ லீலைசெய்து கூடிவிளை பாடையிலே. 


ஆடவர்கள்‌ பெண்களுடன்‌ கூடவந்தால்‌ காதறுகும்‌; 
போடா, கண்ணா, உங்கள்‌ வீடு; தேடு வாளுன்‌ - ப 
அன்னைஎன்றாள்‌. 


தெய்வங்கள்‌ 115 
(10. 


பாலனென்று மனத்தில்‌எண்ணிக்‌-கோபியர்கள்‌ 
பகர்நீ திடும்‌ வார்த்தை தன்னை 

நீலவர்ணன்‌ கேட்டுமப்போ-கோபியரை 
நேசித்தொரு வார்த்தை சொல்வான்‌. 

என்னடியோ கோபியரே, என்னைமிக 

ஏசிமெத்தப்‌ பேசுகிறீர்‌; 

முன்னம்‌ என்னை நினைத்தவர்க்காய்‌--நான்செய்ததனை 


 மொழிகின்றேன்‌. கேளடியோ. 


அன்னம்மீனோ டாமை ஆனேன்‌;--அடி.யவர்கள்‌ 
ஆசைதன்னைத்‌ தீர்த்து வந்தேன்‌; ப 
பன்னியுடன்‌ சிங்கம்‌ ஆனேன்‌;--பக்தர்களைப்‌ 
பாங்குடனே காத்து வந்தேன்‌. 


ஓலமிட்டு யானைஎன்னை--மூல9மன 


ஓடிக்காத்து வர்தேனடி. 


பாலன்த்ருவன்‌ தனக்கிரங்கமேலான 
பதவியும்‌ தந்‌ தேனடி. 

கல்லையும்பெண்‌ .ஐக்கிவைத்தேன்‌..-மனமிரங்கிக 
காகத்துக்கும்‌ கண்கொடுத்தேன்‌; 

வல்லையெனக்‌ காத்திருந்த-.-சபரிஎ ச்சில்‌ 
வாங்கிஉண்டு மனம்களித்தேன்‌ . 


இன்பமுள்ள யழனாநதி--ஓடந்தன்னில்‌ 
என்றனையும்‌ ஏற்றிக்கொண்டால்‌ 

துன்பம்வந்‌ து சேர்ந்துவிட்டால்‌ ட டட பப்பா? 
அன்புடனே காத்திடுவேன்‌. 


116 மதுப்‌ பங்கன்‌ 


2. சின்னஞ்சிறு பாலன்‌ அல்லையோ?--உங்களுடன்‌. 
.... சேர்ந்துகூட வரவில்லையோ? ப 

இன்னமும்‌ தயவு வல்லையோ?... என்றனைஓடம்‌ 

ஏற்றிடவும்‌ மனமும்‌ இல்லையோ? 


௦. உங்களுடன்‌ கூடி வந்தயான்‌ - சிறுவன்‌ 
பொங்கும்யமு னைக்கரையில்‌. 
தங்கியிருப்‌ பதைஅறிர் தால - அன்னையசோதை 
தண்டித்தென்னை அடி.த்திடுவாள்‌. 


ல. 


கோவிந்தனும்‌ கூறலுமேடகோபியர்‌ 
கூடி.ஓன்றாய்‌ மனம்‌இசைக்தார்‌; 
ஆவலுடன்‌ கண்ணனையும்‌ பெண்கள்‌ 
கசன்‌ யமுனைவந்தார்‌. 


(011 இ 


யமுனா 5திக்கரையில்‌ எல்லோரும்‌ கூடி 

அமைவாக அங்கிருக்கும்‌ ஓடத்தை நாடிச்‌ 
சேலைதன்னைத்‌ தூக்கிக்‌ கட்டினார்‌ சிலபேர்‌; 
சேர்யமுனை ஒடத்தைக்‌ கட்டினார்‌ பலபேர்‌... 
கோலெடுத்தே ஓடம்‌ தள்ளினார்‌ லெபேர்‌. 
கொண்டுவந்து கரைநிறுத்தித்‌ துள்ளினார்‌ பலபேர்‌. 
ஓடத்தில்‌ ஏ.றிக்கொண் டாடினா சிலபோ... 

கூடவே கண்ணனை நாடினார்‌ பலபேர்‌. - | 
ஆவலுடன்‌ ஒடத்தில்‌ கண்ணனைச்‌ சிலபேர்‌. 
அன்புடனே ஏ த்‌திமணி வண்ணனைப்‌ பல பேர்‌, 


தெய்வங்கள்‌ 117 
பாலகிருஷ்ணா இங்கே பார்‌என்மார்‌ சிலபேர்‌. 
மூலையில்‌ வந்து உட்கார்‌என்றார்‌ பலபேர்‌. 
சலம்செய்தால்‌ இதோஜர்‌ என்றார்‌ சிலபேர்‌. - 
சிக்ஷிக்க இதுபெரீய கோலென்ருர்‌ பலபேர்‌. 
நரடிஈடு யமுனையை காடினார்‌ சிலபேர்‌... 
ஈடில்லை என்றகம்‌ ஓடினார்‌ பலபேர்‌.. . 
நானென்‌ றகம்பாவம்‌ நாடினார்‌ லபேர்‌, 
ஏனென்போம்‌, ஆரென்று பாடினார்‌ பலபேர்‌. 
அ௮ன்னவனை நீஎன்று ஓரென்றார்‌ சிலபேர்‌... 
துன்னும்‌இவ வோடம்மிக ஜோரென்றார்‌ பலபேர்‌. 
என்னுடைய பாக்யமிது பார்‌என்றார்‌ சிலபேர்‌. 
நாடி௮கம்‌ மூடிஈடு யபமுனைதன்னைத்‌ தேடி 
ஈடில்லைஎன்‌ முடியே ராகம்‌ பாடியே கொண்‌ 
டாடிவாரார்‌ ஏலேலோ, ஏலேலோ! (யமுனா) . 


(19) 
பாடியே ஓடம்விடும்‌--பெண்டுகளச்‌ 
பாலகோ பாலனப்போ 
நாடிஈுயத்துடனே--கோபியரை 
நாதனும்‌ பார்த்துரைப்பார்‌, 


அலையடிக்கு தடி, இவ்விடத்தில்‌ 
ஆழம்‌ அதிகமடி; 
நிலைஇல்‌ லையடியோ-. ஓடந் தன்னை 
நேரில்‌ திருப்பும்‌. என்பார்‌. | ப 


118 தெய்வங்கள்‌ 


மச்ச தவமண ட கப்‌ 


மதிக்கும்‌ மடுவடி; 
பட்சி மஇிப்பினிலே.-ஓடக்தன்னப்‌ 
பார்த்‌ துத்‌ தள்ளுமென்பார்‌. 


சுற்றிச்‌ சழுதுகட,டஒடம்‌இங்கே , 
சுழல்‌ ௮திகமடி... 


. அத்திசை திருப்பினால்‌--உங்களுடை ஸு 


ட பபால. போகும்‌என்பரர்‌. ப 


அசையாய்க்‌ கோல்எடுத்‌ த்து த்‌ தள்ளி இந்‌ நீ 
ஆழத்தில ஒடம்விட்டால்‌ ன்‌ 
மோசம்‌ வருமடி--கோபியரே,. ர 


. யோித்துப்‌ பாரும்‌ என்றார்‌; 


கேரவந்தன்‌ துட ப்ப்கம்‌ 
கூடயே சர்வம்கொண்டார்‌; 

கோபித்துக்‌ கண்ணனைப்‌ பார்த்‌ -தெல்லவரும்‌ 
கூப்பிட்டப்‌ போது விண்டார்‌. 


(20). 

(பல்லவி) 
சரிபோதும்‌, நீயுக்தி புகலுவது பண்ட ப 
சார சோர அருடர ஷு - (சரி). 
இவ்வள ட ட . 


உறியில்‌ வெண்ணெய்‌ பால்தயிர்‌. 
உருட்டிகீ கொட்டுவ தைப்போல்‌ ப ப 
ஓடம்விடுவ தெண்ணினாய்பாலாா! ...... சரீ) 


தெய்வங்கள்‌ 
(சரணங்கள்‌) 


மேட்டிமை யாகவே மெல்லிகோ பியர்கள்போல 
நாட்டும்‌இவ்‌ வோடந்தன்னை 
மாட்டேன்‌; ஆடுகள்‌ கூட்டம்‌ கூட்டமாகநீ ட 
ஓட்டிமேய்த்‌ ததைப்போலே எண்ணினாய்‌. (சரி) 
பார்த்து மாதர்‌ எல்லோரும்‌ சேர்த்துத்தள்‌ 
ளிடும்‌இந்தப்‌ 

பாங்குள்ள ஓடந்தன்னை ச்‌ 
வேர்த்துப்‌ பிடித்தசோதை விம்ம உரலில்கட்ட 
- சேர்த்திழுத்‌ தோடினாற்போல்‌ எண்ணினாய்‌. (சரீ) 
. மெத்த மதியுடைய சித்தி இடையர்கள்‌ ஒரு 

மித்தஇவ வோடக்தன்னை 
நத்தைகுத்தும்‌ கொத்தைவா னரத்தின்முன்‌ 


.... தொத்தித்‌ துரத்தினாற்போல்‌ எண்ணிஞாய்‌.. (சரி) 


(20) 


பொங்கும்‌ யமுனாநதியில்‌ மங்கையர்கள்‌ ஓட.மதில்‌ 
கூடித்‌ 

தங்நெடு ஆறதனில்‌ தாமோதரன்‌ தன்னையவர்‌ நாடி. 

கையைத்தட்டிக கண்டிமிட்டிச்‌ செய்கையினால்‌ 
ஜாடைமிகச்‌ காட்டிப்‌ ப 

பையனென்ற பாலகிருஷ்ணன்‌ பயப்படுகிறான்‌ பாரடி, 
சிமாட்டி.. 


120 தெய்வங்கள்‌ _ 


வீடதனைப்‌ பெண்களுடன்‌ வீண்பபெருமை பேசுவதில்‌ 
தீரன்‌; 
ஆடவஞாய்‌ ஓடமதில்‌ கூடவந்தும்‌ கோலெடுக்கா வீரன்‌, 


வெண்ணெய்தயிர்‌ பால்திருடி. வயிறுகிறைக்கும்‌ 


சத்வகுண சலன்‌; 
தண்ணியினில்‌ ஒஓடத்தைஅவன்‌. தள்ளுவனே?. 
சின்னஞ்சிறு பாலன்‌. 


மாட்டு௪டனே ஆடுமேய்த்‌ த்துமா தர்கள்மேல்‌. 
சூதுசெய்யும்‌ மாயன்‌, .... 


!  “ஓட்டுவனோ நம்மைவைத்‌ தோடமதைச்‌ தணட 


ஆயன்‌?. 


1 


றைர்கிக ம வல்டுத்த மரச்சடத்தன்‌ மார்பினக்த 
மன்னன்‌ 


- நிறைந்திருக்கும்‌ ஒடமதை நேசமுடன்‌ ல பவட னாசம்‌ 


பன்ன்ன்‌ 


கெக்கலித்துச்‌ கெர்வம்கொண்டு கேலிபண்ணும்‌ 
கோவியரைக்‌ கண்டார்‌. 
அக்கணமே கண்ணனவ மானம்பண்ண 
்‌_... மனத்தில்‌ எண்ணம்‌ கொண்டார்‌. 


(௨. 


(பல்லவி) 


, * மன்னா, மகிழ்க்து கேளுமே 


மாதவன்ஓ. ரர க கன்‌ வஸ்தன்னை : (மன்னா) 


தெய்வங்கள்‌ 121 
(சரணங்கள்‌ ) 
மின்னார்கோபி யர்டதத்தை மேகவண்ணன்‌ 
நன்றாய்‌ அடக்கஎண்ணியவர்‌ அகத்தை 
உன்னி மனத்தோர்‌ இதத்தை உகந்தும்‌ அப்போ 


- உத்தமன்கோ விந்தனொரு விந்தைசெய்தார்‌. (மன்னு) 


இந்திரன்‌ தன்னை நினைத்தார்‌;இவ்‌ வேளையில்‌) 
இருண்டமழை பொழியென்‌ மாக்ஞாபித்தார்‌ 
மந்திரத்தால்‌ மறைத்தார்‌ மாயமதாய்‌: 
மாதருக்குப்‌ பாலனைப்போல்‌ லீலைசெய்தார்‌. 


அண்டமும்‌ கிடுகிடென்னும்‌; மேதினி 

அதிர்ந்திடும்‌; கடல்கள்‌ ஓலமிடும்‌; 

எண்டிசைக ளும்கு லுங்கும்‌; ஏழு _ 
பருவதங்‌ களும்மிக நடுநடுங்கும்‌. (மன்னா) 


சப்தசா கரத்திலுள்ள நீரதனை 

முற்றக்‌ குடி.த்தபெரும்‌ சாளமமே கம்போல்‌ 

எத்திசைக ளும்‌இருளும்‌; எங்கிலும்‌ ர என்பதி 
இடியுடன்‌ கொடி.மின்ன்ல்‌ பரந்‌ துவிழும்‌. (மன்னு) 


மண்வாரிக்‌ காற்றடிக்கும்‌; கோபிஅந்த 

மங்கையர்‌ கண்ணினை மறைத்தடிக்கும்‌; 

புண்ணாகி மனம்குழையும்‌ ஓடம்‌ ப ப 
தண்ணீரில்‌ நில்லாமல்‌ தத்தளிக்கும்‌. (மன்னா) 


அண்டாத மழைபொழியும்‌; ஆயரிடைப்‌ 
பெண்டுகள்‌ தங்களுடை மனம்‌ஓ ழியும்‌; 
தண்டாமல்‌ கோலழியும்‌ இடம்‌ 
தண்ணீரில்‌ நில்லாமல்‌ தலைகவிழமும்‌. . (மன்னா) 


122 


தெய்வங்கள்‌ 


எண்ணாத எண்ணமெண்ணி எல்லவரும்‌ 
என்னசெய்‌ வோமென்று மனத்திலஎண்ணிப்‌ 
பண்ணாத துதிகள்பண்ணிக்‌ கோபியர்கள்‌ 
பாங்காய்ப்பல தெய்வத்தைப்‌ பிரார்த்தித்தார்‌. 
ப ப ப (மன்னு) 


(23) 


அல்லோல கல்லோலம்‌ ஆச்சுதிப்போ; 
அம்மா யமுனா தேவியரே, 

எல்லோரையும்‌ கரைசேர்த்தாய்‌; நீரில்‌ 
எட்டுக்‌ குடம்தேள்‌ விட்டிடுவோம்‌. 


எம்பெருமான்‌ கண்ணனுடன்‌ 

ஏழைகள்‌ அக்கரை சேர்த்துவிட்டால்‌ 
சம்போ, சிவசங்கர னே,உனக்கு 

கும்பாபி ஷேகங்கள்‌ பண்ணிவைப்போம்‌. 


குழகன்நந்த பாலனுடன்‌ நாங்கள்‌ . 
கூடியே அக்கரை சேர்ந்துவிட்டால்‌ 
பழனிவாழ்‌ முருகேசா, உனக்குப்‌ 

பஞ்சா மிர்தங்களும்‌ பண்ணி வைப்போம்‌. 


பாலன்‌இந்தக்‌ கண்ணனுடன்‌ நாங்கள்‌ 

பாவையர்‌ அக்கரை சேர்ந்துவிட்டால்‌ 

ஆவடிக்‌ கறுப்பா; மதுரை வீரா, உனக்கு 
ஆறுகுடம்‌ கள்ளும்கட்டுக்‌.கரும்பும்‌ வைப்போம்‌. 


தெய்வங்கள்‌ 1 23 
எல்லைப்‌ பிடாரிபூங்‌ காளி 
எங்கள்‌ குலமாரி, ஆங்காரறி, க 
தொல்லையில்‌ லாமல்கரை சேர்த்தால்‌ உனக்குத்‌ 
துள்ளுக்‌ குட்டியுடனே மாப்படைப்போம்‌, 


கெஞ்சம்‌ குழைந்திந்த வஞ்சயர்கள்‌' 

கேசத்‌ துடன்பல தெய்வங்களை அ 
அஞ்சலி செய்துவரம்‌ தடைப்‌ அதட்ட ட்‌ 
அற்புத மாச்சுது; கேளும்‌ மன்னா! 


(24) 


கண்டகண்டபல தெய்வங்களைக்‌ 


கையெடுத்துத்தொழு தேத்தி அப்போ ர 


வேண்டித்‌ துதிக்கையில்‌ ஓடத்‌ த்திலேஒரு ப 


விந்தைஉண்‌ டாச்சுது; கேளும்‌ மன்னா. 


... நாலுபக்கமும்‌ அலைஅடிக்க 


ஞாலத்தில்‌ஓர்‌ யந்திரம்‌ வெடிக்க 
நடுவில்‌ பெரிய துவாரம்‌ திறக்க 
நங்கையர்‌ கோபிமனம்‌ பறந்தார்‌௮ந்த.. 


ஓடமதனில ஜலம்கிறைய 


- உத்தமிஆ டைகளும்‌ நனையக்‌ 
"கூடவந்திருக்கும்‌ கோவிந்தனை வந்து 


கோபிய ரப்போ அணைந்து நைந்தார்‌ 


124 தெய்வங்கள்‌ 


ச. பங்கயச்‌ கண்ணனே, என்னசெய்?வாம்‌? 
மங்கையர்‌ உன்னுடன்‌ மாய்ந்திடவோ? 
பொங்கும்‌ யமுனை நடுவினி லேஒடம்‌ 
தங்கித்‌ தவிக்குதே; என்னசெய்வோம்‌/-நாங்கள்‌ . 


2. காற்றில்‌ உடல்‌ நடுங்குகிறதே; 
கைகால்களும்‌ பதைக்கிறதே; 
சேர்க்திமுக்குதே, ஜலத்தில்‌ ஓடத்தைச்‌ 
செங்கனி வாயனே.என்ன செய்வோம்‌ நாங்கள்‌? 


(252. 


1. நந்தனருமைப்‌ பாலனே, வந்தனம்‌ செய்வோர்‌. 
லோலனே, 
உன்றன்சொல்லைக்‌ கேளாமலே இர்‌ ள்‌ 
ஆனோம்‌ஜயா! ப 
ஐயனே, தறட்க துய்யனே, மெய்யனே! 


2. தோழிய ர௬டனேகூடி வாழ்வினை இழந்துவிட 
ஆ மிவண்ணா, உன்ளைக்கூட்டிப்‌ ட்‌, 
நரடியே ப 
வந்தோமே, வந்தோமே, கொர்தோமே, நைந்தோமே, 


9. மெத்தவும்‌ தவம்புரிந்த உத்தமிய சோதைநொரந்து 
பெற்றெடுத்த பாலகனைஉன்‌ புத்தியினைக்‌ கேளாமலே. 
போயினோம்‌, போயினோம்‌; நாயின.ம்‌ ஆயினோம்‌.. ப 


தெய்வங்கள்‌ 125 
ம்‌. இத்தருணம்‌ காரும்ஐயா, உற்றவினை தீரும்‌ஐயா... ப 
இத்தனைபே ரும்பிழைக்கும்‌ பு.த்திசொல்லித்‌ ன க 


தாரும்‌ஐயா! 
மாயனே, மாயனே, சாயனே, நேயனே! 


மங்கையரெல்‌ லோரும்‌ வந்தோம்‌; சங்கைவினை யாலே 
நொக்தோம்‌. ப 
எங்கிலும்‌ கதியன்னியில்‌ உன்‌ பங்கயப்‌ : 
பதம்‌ அடைந்தோம்‌. 
பாருமே, பாருமே, காருமே, நீருமே. 


(26) 


அஞ்சியே நடுங்கி கெஞ்சம்‌ அடங்கி 
வஞ்சியர்‌ ஒடுங்கிக்‌ கஞ்சமலர்கீ கண்ணனையே . 
பெண்களெல்லாம்‌ ல்ல றடைந்தார்‌ அப்போ, 


பக்தபரி பாலன்‌, சுத்தரது கூலன்‌, 

உத்தமியர்‌. லோலன்‌, மெத்தவும்‌ வணம்இரல்க்‌. 
கோபியர்க்கோர்‌ ... 

யுக்திசொன்னார்‌ கேளும்‌ மன்னா” 


கோபியரே, பாரீர்‌; ஆவலுடன்‌ தரர்‌: 

நாவமெங்கும்‌ நீராய்‌ மேவிவரும்‌ துவாரம்‌உங்கள்‌ 
ரவிக்கையினால்‌ 

பாவையரே, மூடுமென்றார்‌. 


126 தெய்வங்கள்‌ 


ச, கண்ணனுரை கேட்டார்‌; உண்மையென்றுட்பட்டார்‌. 
பெண்மணிகள்‌ தொட்டார்‌; வண்ணவண்ண 
ரவிக்கையினால்‌--கோபியர்கள்‌ 
தீண்ணிவரும்‌ வழி௮டைத்தார்‌. 


5. பஞ்சவர்ணக்‌ கோலப்‌ பட்டுடனே நீல 
- மஞ்சளுடன்‌ சால 
ரஞ்சித ரவிக்கைகளால்‌ துவாரமதை 
வஞ்சுயர்‌எல்‌ லோரும்‌ மூடினார்‌. 


6. சங்கையடன்‌ கூடி மங்கையர்கள்‌ காடிக 
கொங்கையினை மூடித்‌ தங்கியிருக்கும்‌ ரவிச்கைகொண் 
டனைவர்களும்‌ 
துவாரமதை மூட லுமே. 


(27) 


1. இஐடமதில்‌ துவாரமுன்னே மூடப்‌ பெண்கள்‌ . 

.. ரவிக்கைதன்னைப்‌ 

போடப்‌ போட. யமுனைகொண்டு போகிறதைக்‌. 
கோபியர்கள்‌ 

பார்த்து மிகப்பயந்து பாலகிருஷ்ண னைகயந்து. 

சேர்த்தணைந்து வியந்து சேவடி.தனில்‌ அடைந்து 

கண்ணனே, என்னசெய்வோம்‌? வண்ண 
ரவிக்கையெல்லாம்‌ 

தண்ணிகொண்டு போகிறதே; தாமோதரா, 
காருமென்ருர்‌. 

பாரும்‌ மகிபாலா, பரிக்ஷித்‌ தெனும்‌லா! 


5 


தெய்வங்கள்‌ 127 


கேட்டுக்‌ கண்ணன்‌ மனம்துடித்து வாட்டமுள்ளார்‌ 
போல்நடி த்துக்‌ ப 

கூட்டுமப்போ கோபியரோடு கோவிந்தனோர்‌ 
வார்த்தைசொல்வான்‌. 

பாரடி. பெண்மயிலே, ஓரடி. உண்மையிலே; 
தேரடி. ஓட.மதில்‌ நீரதை அடைத்துவிட 

உங்களரைச்‌ சேலைதன்னைச்‌ சங்கையில்‌ 
லாமல்‌௮அடைத்தால்‌ ட 

மங்கையே, ஓட த்தில்நீர்‌ மட்டுப்படும்‌ 
என்றுரைத்தரர்‌. 


பாரும்மகி பாலா, ற அதல சிலா] 


சண்ணன்சொன்ன வார்த்தைஅந்தப்‌ பெண்மணிகள்‌ _ 
கேட்டுமெத்த 
எண்ணம்‌ குழைந்தேங்கிமணி வண்ணசணையே 
-பார்த்துரைப்பார்‌! 
மானம்‌ பெரிதல்லவோ மாதவா, மாதருக்கு£ 
... சனம்‌ இதனைச்‌ செய்வோம்‌; ஏழைகளைக்‌ 2 
- காக்கவேணும்‌ ப 


- . மாயனே, போற்றி,அதி நாயனே, போற்றி, ௭ எங்கள்‌ 


ஆய்னே, போற்றி,வே அபயம்‌ அசம்ல தும்‌ 
என்பார்‌. 


(28) 
(பல்லவி) 
தப்பிகீகும்‌ வ மிதேடினார்‌; மாதரெல்லே £ரும்‌ 


ள்‌ ஒப்பிஒன்‌ முகக்கூடினார்‌. ... (தப்பிக்கும்‌) 


128 


தெய்வங்கள்‌ 
(அநுபல்லவி) - 
எப்படியா கிலும்காம்‌ எல்லோரும்‌ பிழைப்போமென்‌ 


றெண்ணிக்கண்‌ ணன்மொழியை நண்ணிக்‌ 
கோபிய9ரல்லாம்‌ ன ச .. (தப்பி) 


(சரணங்கள்‌) 


பாரும்‌ இருண்டதென்றால்‌ இங்கே நம்மை 

யாரும்‌ அறியாள்‌ என்றாள்‌; 

தேரும்‌ நினைவடை&து தேவிஎல்‌ லோரும்சேர்க்து 

கக துவாரம்மூடு., எல்லோரும்கூடித்‌ 
(தப்பி) 


_. பட்டுப்புடைவை அவிழ்த்தார்‌ துவாரமதனில்‌ ப 


நட்டுத்‌ தலைகுனிந்து நாணி அகம்குழைக்‌து 

விட்டுப்‌ பிதுங்கி அடைத்தார்‌; ப 

நாடிக்‌ கண்ணன்‌ அருளைத்‌ ச பியர்கூடி.த்‌ 
்‌ (சப்ப) 

அ௮த்தனைபே. ரும்கூடினார்‌; த ரப்கன்கொ்ண்டுப 


குத்திக்‌ குத்தியே மூடினார்‌; 
ற்றி யமுனைக்குள்ளே பற்றி இழுக்கக்கண்டு 


ட சொக்கி மனம்மிகவும்‌ வெட்கி திக்கித்‌ தீவிழ்்து. 


(தப்பி) 


ப்ச்சைப்‌ புடைவைவயைந்தார்‌; -துவாரம்‌அடைத்து 


லஜ்ஜை யுடனே ஓயந்தார்‌. 

கச்சை சேலைகள்‌ ஒன்றும்‌ மிச்சமில்‌ லாமல்போகக்‌ 
கண்டுகோ பியாமனம விண்டு விசனம்கொண்டு 
து (தப்பி) 
எல்லோரும்‌ பங்கமானார்‌,--ஓடமதற்குள்‌ ப 
அல்லோ கலமாயப்‌ போனார்‌ 

நல்லோர்க்‌ கருளும்‌ ஜகந்‌ நாதன்கண்‌ ணனைக்கண்டு 
நாணித்‌ தலைகுனிந்து பாணியினால்மறைத்து தேப்பி) 


தெய்வங்கள்‌ 
129. 


பங்கய மதிமுக மங்கையர்‌ கோபியர்‌ 
பஞ்சாடைகளை அனைத்தும்‌ 


- பொங்கி யமுனை௮லை எங்கிலும்‌ மோதியே 
ப போட்டுமே 8ீரினில்‌ ௮மிழ்த்தும்‌. ப 


கண்டு னு விந்த கோபியர்‌ . 


கலங்கிடும்‌ வேளையில்‌ மேக 


மண்டலர்‌ தன்னில்‌ இருள்‌ நீங்கி வெளிபரம்து ப 
(தப்பி) 


மழையுடன்‌ இடிகின்று போக; 


ஆதவன்‌ ஓளிமிக ஓங்கி 


எல்லவ ரும்மனம்‌ ஏங்கி, 


அக்சணம்‌ மாதர்கள்‌ வெடகம்‌ அடைந்தார்‌; 
அயனெழுத்‌ தெனமிக நொந்தார்‌; 
- துக்கமுட னேமனம்‌ விக்கியே நைந்தார்‌; 


துரைக்கண்ணன்‌ பாதமலர்‌ அடைந்தார்‌. 


(30) 
(பல்லவி) 


129 


(தப்பி) 


ஆகாசந்தன்னில்‌ இருள் நீங்கி ஒனிதிகழ்்து. ரக்‌ 


ஏக வெளிச்சமாய்ப்‌ போகவே. மாதர்கள்‌ இ ௮ ன 
(தப்பி) 


(தப்பி) 


இந்தவேளை : என்ன செய்குவோம்‌£--யதுகுலேசா, 


(இத) 


130 தெய்வங்கள்‌ 
(சரணங்கள்‌ ) 
1, இந்தவேளை ஏ.து செய்குவோம்‌ உன்றன்‌ பாதம்‌ 
போற்றி உய்குவோம்‌. 
சிந்தைக்குறை தீருமையனே, ஸ்ரீரமணா/ (இந்த) 


2. மாமிமாமன்‌ மக்கள்‌ உற்றார்‌ மைத்துனர்கள்‌ 


வருமிட த்தில்‌ 
மானபங்கம்‌ ஆயினோம்‌ஐயா. மாரமணா! 


5. உன்றன்தந்தை நந்தருடன்‌ பந்‌ துமித்ரர்‌ 
இதைஅறிந்தால 
நிந்தைக்கிடம்‌ ஆகும்‌ஐயனே, நீலவர்ணா! (இந்த) 


2, அஞ்சாமல்‌ காரும்ஜயா, ஆடைஇப்போ காரும்ஐயா, 
.. பாஞ்சாலி மானம்காத்திட்ட பாலகிருஷ்ணா/ (இந்த) 


இன்னம்‌ வரக்‌ காணேன்‌ 
லோகசூ மாதவனே, ஸ்ரீரமணி லோலனே, 
- உருவிமனம்‌ சென்றதாகில்‌; இன்னம்வரக்‌ காணேனே? 
கண்ணா உன்னைக்‌ காணாமல்‌. கண்கள்‌ ரெண்டும்‌ தேடுது. 
என்றன்மனம்‌ வாடிக்கொண்டே இன்னம்வரக்‌ 


காணேனே! 


- கண்ணன்‌ ஓடம்‌ 
வளமிகுக்த மதுரைதனில்‌ வசுதேவர்‌ சேவக்கு 


உளமகிழ்ர்து திருமகனாய்‌- வந்து, 
உஇுத்தொளிந்து வளர எண்ணி 

(முடுகு) 
நந்தகோபர்‌ யசோதை தம்மனை நாடித்‌ 
தந்தையால்‌ தகூணம்‌ வந்துதான்‌ கூடிக்‌ 
கோபியாம்‌ யசோதைமுன்‌ குழந்தையைப்‌ போலக்‌ 
கோலா கலத்துடன்‌ லீலைசெய்‌ தாரே. 
பூதனை பாலுண்டு பொய்ச்சக டுதைத்துப்‌ 
பொல்லாத அசுரர்கள்‌ இல்லாமல்‌ கொன்று 
நங்கையர்‌ கோபிமார்‌ மனைதன்னில்‌ சென்று 
நவநீதம்‌ பால்தயிர்‌ திருடியே உண்டு 


132 தெய்வங்கள்‌ 


உத்தமி யசோதையால்‌ உரலிலகட்‌ டுண்டு 
ஓடியே உரலினுடன்‌ மருதமரம்‌ ரெண்டும்‌ 
சாய்ர்திடச்‌ செய்தவர்‌ சாபமது நீங்கச்‌ 
சந்தோஷ மாகவே தாயிடம்‌ வந்து . 
ஆயருடன்‌ கூடியே ஆரிரை மேயத்து 
ஆசையால்‌ காளிங்கன்‌ முடியில்‌ ஈடி.ததுக 
கோவர்த்த னந்தன்னைக்‌ குடையாய்ப்‌ பிடி த்துக்‌ 
குழலூதிக்‌ கோவலரைக்‌ கூடியே களித்து 
அக்ரூரர்‌ வந்தங்‌ கழைத்திட பிழந்து 
அண்ணனுடன்‌ கூடியே அன்புடன்‌ உகந்து : 
மதுரைமா நகர்வந்து மாமனைக்‌ கொன்று 
மகிழ்வுடன்‌ வசுதேவர்‌ தேவகியைக்‌ கண்டு 
அ௮ண்ணன்பல ராமருடன்‌ ஆனந்த மாகி 
அழகுள்ள துவாரகை ஈகர்தனனில்‌ ஏகப்‌ 
பத்திரிகை தந்தமறை யோனுடன்‌ சென்று 
பக்ஷமாய்‌ ருக்மிணி தேவியைக்‌ கண்டு 
சந்தோஷ மாகவே தூக்கிமடி வைத்துச்‌ 
சட்டெனவே தேரதை நடத்தியே களித்துக்‌ 
கரட்சியாய்த்‌ துவாரகா நகர்தன்னில்‌ வந்து 
கன்னிகை ருக்மிணியைக்‌ கல்யாணம்‌ செய்தார்‌. 
அஸித்தார்‌ அன்பர்‌; துதித்தார்‌ பலர்‌; 
இரைத்தார்மனம்‌ பதித்தார்‌. 

“ருணுகர வருணாலய சரணாகர வரதன்தனை 

ஏலேலோ ட. 


கண்ணன்‌ குறும்பு 
வரவாநீல வண்ணா, வண்ணமுகக கோபாலா, 
கன்னுக்குட்டி வாலுக்கும்‌ சின்னப்பையன்‌ குடுமிக்கும்‌ 
- ஒண்ணா முடிஞ்சுகட்டிப்‌ பஞ்சாய்ப்‌ பறக்கடிப்பேன்‌. 


கண்ணன்‌ தாலாட்டு 


ஆராரோ ஆராரோ ஆராரோ ஆரிரரோ! 

முத்தே, பவழமே, முக்கனியே, சர்க்கரையே, 
கொத்து மருக்கொழுந்தே, கேம மளமே, கண்வள ராய. 
ஆணிப்‌ பசம்பொன்னே, ஆராத தெள்ளமுதே, 
மாணிக்க மே,எங்கள்‌ வாழ்வே, நீ கண்வளராய, 
அத்தை அடி.ச்சாளோ? அம்மான்‌ அடிச்சானோ? 
முத்துக்கண்‌ ணீர்கிறுத்தி ப மோனமாய்க்‌ கண்வளராய. 
பாட்டி அடிச்சாளோ, பால்வார்க்கும்‌ கையாலே? 
வாட்டம்‌ ஓழிந்துநீ, மைந்தனே கண்வளராய்‌. -- 
ஆயர்‌ குலத்துதித்த அருமந்த மாமணியே, 


மாயனே, கண்ணா, மகிழ்வுடனே கண்வளராம்‌, 


கண்ணன்‌ திருவிளையாடல்‌ 


ஸ்ரீவர சமுத்திரத்திலே ஸ்ரீலக்்மி வாசன்‌ 
ஆலிலைமேல்‌ கண்வளரும்‌ ௮ப்போஜக தீசன்‌ 
- தேவாதி தேவரெல்லாம்‌ முறையிடுவதைக்‌ கேட்டுத்‌ 
- தேவ௫க்கும்‌ வசுதேவர்க்கும்‌ சுதனாகவே பிறந்தார்‌; 
சங்குசக்ரம்‌ சதுர்புஜத்‌ துடன்‌ அதிசயமாய்ப்‌ 
பிறந்தார்‌; 
அந்தத்‌ துதிகள்‌ செய்த வசுதேவரும்‌ ட க்‌ 
இருந்தார்‌; 
கண்மணியைக்‌ கையிலெடுத்து ஈ்தகோகுலம்‌ 
சென்ரர்‌; ன ச 
அங்கேஇருந்த த பண்ச வ்னம்ச்‌ கொண்டுவக்து... 
.... தந்தார்‌; | 
பிறந்தசேதி கேட்டுக்கம்ஸன்‌ ஆக்ரோஷத்துடன்‌ 
- வந்தான்‌; 
அங்கிருந்த பெண்பிள்‌ சயைக்‌ கொல்வேன்‌என்று 
துணிந்தான்‌; ப 
. :என்னைகீகொல்ல உன்னால்‌ வர ஏண்டாகுரூரக்‌ 
கம்ஸா, 5 | 
உன்னைக்‌ கொல்லப்‌ ப்‌ கண்ணன்‌. 
கோகுலத்தில்‌ வாசம்‌; ப 
சொன்ன சொல்லைக்‌ கேட்டுக்‌ கம்ஸன்‌ சோர்ந்த 
“முகத்‌ துடனே. 55 
இதற்கு என்ன செய்வே னு யோசனைகள்‌ 
செய்தான்‌; 


பூத்கியை வரவழைத்துச்‌ சேதிகளைச்‌ சொல்லி ப 

நிஜராத்திரியில்‌ போய்ப்பிள்ளையைக்‌ கொல்லுமென்று 
சொன்னான்‌; 

அவள்‌, ௮$தமான ரூபத்துடன்‌ நந்த கோகுலம்‌. 
சென்றாள்‌; ப 

நந்தகோபன்‌ அரண்மனைக்குச்‌ சுந்த்ரியும்‌ வந்தாள்‌; 

பாலகனைக்‌ கையாலெடுத்துப்‌ பால்கொடுக்கும்‌ போது 
(கிருஷ்ணன்‌) 

நீலியுட ரத்தமதைப்‌ பானம்பண்ணிக்‌ கொண்ட ரர்‌; 

நடுஈடுங்கிக்‌ கீம்விமுந்த கொடும்பாவியைக கண்டு 

பிள்ளை பயந்ததென்று பதன்‌ சொல்லி எடுத்தாள்‌ 
அப்போ, 

தேவகி மைந்தருக்குத்‌ திருஷ்டிகழிச்‌ சாராம்‌; 

அச்சுதா னந்தருக்கு ஆரத்திஎடுத்‌ தாராம்‌; 

நந்த முகுந்தருக்கு நாமகரணம்‌ செய்தார்‌; 

அக்தமான தொட்டில்‌இட்டு ஆடிப்பாடி னாரே; 

- அவர்க்கு, 

தங்கத்தினால்‌ கொலுசுமின்னச்‌ சலங்கையண்ணாக 
கயிறு 

தொங்கவிட்ட ஜிமிக்கியுடன்‌ சொர்ணபதக்கம்‌ மின்ன 

அந்தமங்கள தாரனுக்குத்‌ தங்கவளையல மினனச்‌ 

சங்கீத லோலனுக்குச்‌ சரசபதகீகம்‌ துன்ன 

முத்துமலுக்கு ஏரக்கொண்டை. சுத்திஜடை பின்னி 

கஸ்‌ தூரியால்‌ பொட்டுமிட்டுக்‌ காந்தியுடன்‌ மின்ன 

மூணுமாச மாகக்‌ கிருஷ்ணன்‌ முகத்தைப்‌ பார்த்துச்‌ 
சிரிப்பான்‌; 

நாலுமாச மாகக்‌ கிருஷ்ணன்‌ நகர்ந்து நகர்ந்து 
வருவரன்‌; 


136 தெய்வங்கள்‌ 


அஞ்சுமாச மாகக்‌ கிருஷ்ணன்‌ கொஞ்சிவிளை 

.  யாடுவான்‌; ப 

ஆறுமாச மாகக்‌ கிருஷ்ணன்‌ அத்தை என்று 
அழைப்பான்‌) 

ஏழுமாச மாகக்‌ கிருஷ்ணன்‌ எழுந்தெழுந்து நிற்பான்‌; 

எட்டுமாச மாசக்‌ கிருஷ்ணன்‌ எட்டி ௮டி. வைப்பான்‌; 

எட்டி௮டி வைத்தும்‌௮வன்‌ எல்லாவீடு வாசல்‌ 
போவான்‌; ப ப 

சட்டி உடைச்சுப்‌ பால்குடிச்சுத்‌ துஷ்டத்தனங்கள்‌ 

.. செய்வான்‌. 


கண்ணன்‌ லாலி 
நந்தகோ பகுமாரா, நவநீத சோரா, 
நங்கைஸ்ரீ ருக்மிணி சாதகம்‌ பீரா, லாலி, லாலி. 


கமலா மனோகரா, கமலாய தாக்ஷ£, 
கமலாச னார்ச்சிதா, கருணாக டாக்ஷா, லாலி, லாலி, 


(வேறு) 


- கமலா வல்லப, கமனி யானன, 


கஞ்ச லோசன, கம்ஸ மர்த்தன, 


கமல ஸம்பவ வந்தித கிருஷ்ணா, லாலி, லாலி. 


. நந்த நந்தன, பக்த சந்தன; 
இந்து வதன,முகுந்த மாதவ, 
ப நார தாதிமு னீந்த்ர ஸந்நுத, லாலி, லாலி. 


திருஷ்ண, ராம, முகுந்த, மாதவ, 
கேச வாச்சுத, இர, யாதவ, : 
பக்ஷி வாகன, பக்தவத்ஸவா, லாலி, லாலி, 


வீர தீர௮ பாரதந்திர, ப 
வேணு கானவிீ லோல, சுந்தர, 


விஜய அற்புத சூர, ஸ்ரீகிருஷ்ண, லாலி, லாலி, 


மே 


கண்ணனுக்குத்‌ தோசை 
நித்திரையும்‌ தான்‌ தெளிந்து 
8ீலவண்ணன்‌ எழுந்திருந்து 
நினைத்துமோர்‌ தோசை கேட்டார்‌. 


யசோதை தான்கேட்டுச்‌ 
.. சிந்தைக்குள்‌ மனமகிழ்ந்து. 
ஸ்ரீகிருஷ்ணா சிணுங்க வேண்டாப்‌, 
காகம்‌ எல்லாம்‌ காவென்னட்டும்‌; 
கோகிலங்கள்‌ கூவீ வரட்டும்‌; 
மலர்க ளெல்லாம்‌ மலர்ந்து வரட்டும்‌; 
அப்போ கான்‌ தோசை தருவேன்‌. 
கலலும்‌௮வள்‌ காய வைத்துக்‌ 
காரரம்‌ பசுக்கறந்து 
கடுகயவள்‌ நீராடி.யே, 
நில்லும்ஐயா நீல வண்ணா, 
... நீர்சண்டை போடாகூர்‌; ப 
கையிலொரு தோசை தருவேன்‌, 


. அஞ்சிஅவர்‌ தயிர்கடைஞ்சு 


கொஞ்சிஅவள்‌ கூப்பிட்டுப்‌ 
பஞ்சுபோலத்‌ தோசை சமைச்சு 
அஞ்சுதோசை களைவச்சு : 

அதன்‌ மேலே 9வண்ணெய்‌ வச்சு 
அண்ணனுக்கும்‌ உமக்கும்‌ தருவேன்‌. 


தெய்வங்கள்‌ 139 
?. அரைவடமும்‌ கிண்டுணியும்‌ 
அல்லிப்பூ வெண்டயமும்‌ 
பீதாம்‌ பரத்தின்‌ ஒளியும்‌ 
பு றம்பார்தீதுச்‌ சீன்னிக்‌ கிருஷ்ணன்‌ 
பிரியத்துடன்‌ வரும்போது 
பிட்டடைவாய்த்‌ தோசை தருவேன்‌ . 


0. ஆலிலைமேல்‌ பள்ளி கொள்ளும்‌ 
அச்சுதா, ஹரிஉமக்குப்‌ 
பாலர்வந்‌ தெழுப்பின போது 
சோலை வெள்ளி ஆனவுடன்‌ 

"சிறுமலரும்‌ பூஎடுத்து 
. அப்பனே தோசை தருவேன்‌. 


9. ௮ண்டமெல்லாம்‌ ஓர்‌ அடியில்‌ 
.. காலால்‌ 
மண்ணும்‌ அள ந்தவ. 
தையலேனைப்‌ பார்க்கவ தீரோ? 
முகம்துடைச்சு மைஎழுதி 
மதிமுகத்தில்‌ திலகம்‌இட்டு 
அப்பவே தோசை தருவேன்‌, 


10, நந்த கோப நந்தருக்கு 
நவநீத சோரருக்கு 
வைகுண்ட வாசருக்கு 
வசுதேவ பாலருக்கு 
வெண்ணெய்‌ வர்சுத்‌ தோசை தருவேன்‌, 


கண்ணாடி காட்டுதல்‌ 
(பல்லவி) 


கண்ணாடி பாரும்‌ மன்னா,--கமலக்கண்ணா, 


(அநுபல்லவி) - 
விண்ணோர்‌ புகழும்‌ சீலா, விஜயஸ்ரீ கோபாலா, 
ப (கண்ணாடி) 
(சரணம்‌) 


சியாமசுந்‌ தரகாதரா, ஸாரஸ தளநேத்ரா; 
சாதுசுப ஜனமித்ரா/  ' (கண்ணாடி) 


கஸ்தூரி ரங்கன்‌ துதி 
(பல்லவி) 
கஸ்தூரி ரங்க நாதா 
கமலம்கேர்‌ பாதா! 
(அநுபல்லவி) 


ஹஸ்தத்தில்‌ சார்ங்கந்‌ தரி தீ 

கானந்தச்‌ செங்கோல்‌ செய்யும்‌ இ (கஸ்‌) 
(சரணம்‌)... _ 

பாஞ்சஜன்யம்‌ சுதர்சனம்‌ பக்கம்‌ ஒலிக்க 

வாஞ்சைமிகும்‌ கமலை வக்ஷஸ்தலம்‌ வஸிக்க 

"உந்திக்கமலம்‌ உதித்தோன்‌ முந்தி உதிக்க 

வந்துஇந்தக்‌ காவேரியை மாலையதாய்‌ மதிக்கும்‌ (கஸ்‌) 


கிருஷ்ணன்‌ தாலாட்டு 


சீரான கண்ணிகளைத்‌ திருமால்மேல்‌ செப்பு தர்‌ ற்குக்‌ 
காரான கரீமுகனும்‌ கலைமகளும்‌ காப்பாமே; 
௮ன் றமரர்கீ சாக ௮யோத்தியெலும்‌ பட்டண த்தில்‌ 
சென்று அவதரித்த ச€ீராளா, கண்வளராய்‌; 
எத்திலிளங்‌ கோபியரை ஏமாற்றி வெண்ணெயுண்டு 
மத்திலடி. பட்டதொரு மாதவனே, கண்வளராய்‌; 
வாதனைகள்‌ செய்யஎண்ணி வஞ்சகமாய்‌ வந்தஅந்தப்‌ 
ப பூதனையின்‌ உயிர்குடித்த புண்ணியனே, கண்வள ராய்‌; 
துஷ்டர்பலர்‌ ச்பைதணில துரோபதையைப்‌ 
துகி லுரிய 
இஷ்டமுடன்‌ துகிலளித்த இன்னமுதே 
கண்வள ராய்‌; 
வில்விதுரன்‌ தன்னுடைய வில்‌எடுக்க ஓட்டாமல்‌ 
நல்விதுரன்‌ தன்மனையில்‌ நடப்பித்தாய்‌, கண்வளராய்‌. 
பஞ்சவர்க்குக்‌ கர்ணன்‌ பந்துமுறை கூறாமல்‌ 
வெஞ்சமரை விளைவித்த வஞ்சகனே, கண்வள ராய்‌, 
கடும்பாம்புக்‌ கொடியுடைய காவலன்பால்‌ தூது 
சென்று 
கொடும்போரை மூட்டுவித்த கொடியோனே. 
கண்வள ராய; 
போர்வளரும்‌ படுகளத்தில்‌ போர்வெறுத்த 
அ௮ர்ஜுனர்க்குச்‌ 
சிர்வளரும்‌ நீதிகளைச்‌ செப்பினாய்‌, கண்வள ராய்‌. 
வஞ்சனையி னாலசிசுவை வாளுக்கு விருந்தளித்து 
ஈஞ்சனைய கஞ்சனுக்கு யமனானாய்‌ கண்வள ராய்‌/ 


கிருஷ்ணன்‌ பாட்டு 
(அப்பாவுப்‌ பண்டாரம்‌ பாட்டு) 


[மார்கழி மாதத்தில்‌ விடியற்காலம்‌ பல பண்டாரங்‌ 
கள்‌ கடவுளைக்‌ குறித்துச்‌ சில பாட்டுக்களைப்‌ 
பாடி, ஊரைச்‌ சுற்றி வருவார்கள்‌.] 


அஞ்சலி பண்ணீயே.-மாயவன்‌ 

அருளினால்‌ அடியேன்‌ நகினைவினால்‌ அடியில்‌ 
இங்கித மாகவே கிருஷ்ண விலாசம்‌ 

சங்‌£தமே செய்தேன்‌. 

துவாரகா புரிவாஸர்‌--மாயவர்‌ 

கோபஸ்தீரீ அழகர்‌, ப 

. சாலப்‌ பரிமள வாசனை ய்டனே 

_ கேளிக்கை செய்தார்‌; 

. மிக்கவும்‌ வரந்தருவார்‌--மாயவர்‌ 
நினைக்கும்‌ பொருள்‌ தருவார்‌; ட்‌ 
சொக்கணி யாகவே திருஷ்ண விலாஸம்‌ 
மிக்கெனக்‌ கேளுமென்றுர்‌. ப 
வாயிலே வண்‌ ணெய்‌ சடலிக்‌-இருஷ்ணன்‌.. 
பாலைக்‌ குடிச்சான்‌ என்று 

மாதர்‌ சொரன்னஉடனே....அ௮ந்தக்‌ கிருஷ்ணன்‌ 
ஆதி முதலாகக்‌ கிருஷ்ணன்‌ 
ஆயர்பாடியில்‌ வளர்ந்தான்‌; 

மாயவன்‌ கிருஷ்ணன்‌ அவன்‌ 


144 தெய்வங்கள்‌ 
கோவர்த்‌ தனகிரியைக 
குடையா கப்பிடித்தான்‌; 
ஓட்டுத்திண்ணை மேலே--கருஷ்ணன்‌ 
உரலை வச்சேறி 
கட்டி  வெண்ணெயெல்லாம்‌--பகவான்‌ 
சர்வாஙகமும்‌ நின்றான்‌)* 
.. இந்தாடி வெறுஞ்சட்டி-.-என்று 

“எடுத்துக்காண்‌ பித்தாண்டி; 
உறியில்‌ வெண்ணெயெல்லாம்‌--கிருஷ்ணன்‌ 
உருட்டித்‌ தின்றுவிட்டான்‌; பெண்களை 
அதட்டித்‌ தின்றுவிட்டான்‌; 
வெறும்சட்டி. காட்டி..-௮ந்த 
வெறுமைகாண்‌ பித்தாண்டி.. 
என்னடா காரியம்‌ - கிருஷ்ணா, 
இத்தனை துடுக்கு ஏண்டா?--கிருஷ்ணா, 
இத்தனை பதைப்பு ஏண்டா? 
மாமியார்‌ இலை ததன்‌ ல அடு உக 
மரியாதை போகுமேடா; 
தங்கக்‌ குடங்கொண்டு--பெண்களெல்லாம்‌ 
தண்ணிக்குப்‌ போகையிலே--பெண்கள்‌ 
ஜஐலத்துக்குப்‌ பே ஈகையிலே பெண்கள்‌ 
மடுவுக்குப்‌ போகையிலே--கிருஷ்ணன்‌ 
தண்ணீர்‌ மொடாவைத்‌ தீரையில்‌ இறக்கித்‌ 
தடவி முத்தம்‌ தந்தான்‌; | 
முத்தக்‌ தாடி. என்றான்‌; கிருஷ்ணன்‌ 
மூக்குத்தி கழற்றிக்‌ கொண்டான்‌;--பச்சைக்கல்‌ 
மூக்குத்தி கழற்றிக்‌ கொண்டான்‌; '--ஒண்டிக்கல்‌ 

* (பாம்‌. சர்வமும்‌ நின்றானே. 


தெய்வங்கள்‌ 143 
மூக்குத்தி கழற்றிக்‌ கொண்டான்‌;--வெள்ளைக்கல்‌ 
மூக்குத்தி கழம்றிச்‌ கொண்டான்‌; : .. : 
ராட்சச பூதனை தனமே குடித்தவன்‌; 
பாச்சி பாச்சி என்றமுதான்‌; த 
- மட்டிகுட மாச்சே-- என்னைக்‌ கொண்டவள்‌ 
மாட்டி. அடிப்பானே!..இருஷ்ணா 
எட்டி அடிப்பானே!--இருஷ்ணா. 

"ரத்தி அடிப்பானே!--இருஷ்ணா 
்‌- புண்ணிய மாப்போகு.து;. கிருஷ்ணா 
மூக்குத்தி தாடா. 
ஏண்டி இடைச்சிகளே, ணக டலல்ட்‌ ர்ல 
- ஏண்டி. பதுங்கி றீங்க? ப அது 
சின்னக்‌ கு ழம்தையபோ லே--நான்வருவேன்‌; 
விந்தை களை ச்செய்வேன்‌;. ப 
- கூடியே போவோம்‌ வாடி.--மாமி 
மடியைப்‌ புடிச்சிமுப்போம்‌; கிழவி 
துணியைப்‌ புடிச்சமுப்போம்‌. ப 
அடியே பிடியே என்று கிருஷ்ணன்‌ 
_ துடியாப்‌ பேசுருண்டி)டஅம்‌ ன கருஷ்ணன்‌ 
ப துடியாப்‌ பேசுறுண்டி.. 
. என்னடி யசோதை, நீபெத்த” புள்கா. ல 
- பேச்சுத்‌ துடுக்குக்காரன்‌; --ரொம்ப ரொம்பப்‌ 
பேச்சுத்‌ துடுக்குகீ காரன்‌; 
ஊரை விட்டுக்‌ குடி.விலூப்‌. ப 
(போக லாமோமி நாங்கள்‌ 
போக லாமோடி? ப 
கையும்‌ களவுமாக--என்மகனைச்‌ 
கட்டுக்‌ கொண்டு வாங்க; கிருஷ்ணனைக்‌ - 
10 ப 


146 தெய்வங்கள்‌ 


கட்டிச்‌ கொண்டு வாங்க; 
செய்கிற தண்டனையெல்லாம்‌--உங்கள்‌ எதிர்க்கச்‌ 
செய்துமுடி.ப்‌ போம்‌ வாடி. 
தாகம்‌ எடுக்கு தென்றான்‌. -சருஷ்ணன்‌ 
தாடி. மோரை என்றான்‌; 
_ தாடி தயிரை என்றான்‌; 
தாடி. பாலை என்றான்‌; 
மொந்தை எடுத்து மோரு த ர்தனத்பிடுல்‌ 
மோருஅடி ஸ்தனத்தை என்முன்‌; 
அர்த்தராத்‌ திரிதனிலே-பெண்கெல்லாம்‌ 
சித்திரை போகையிலே 
சத்தம்‌ பண்ணாமல்‌ மெத்தெனப்‌ போய்ச்‌ 
கிட்டவும்‌ படுத்தாண்டி,; - கிருஷ்ணன்‌ 
கேளிக்கை செய்தாண்டி;--அந்தக்‌ கண்ணன்‌ 
கேளிக்கை செய்தாண்டி;--௮ந்த மாயவன்‌ 
கேளிக்கை செய்தாண்டி;- அந்தக்‌ கிருஷ்ணன்‌ 
கேளிக்கை செய்தாண்டி. 

_ பட்டுப்‌ பாய்தனிலே--எங்கள்‌ இடையன்‌ 
கட்டிலில்‌. படுத்திருக்கச்‌ ப 
சுற்றிப்‌ பார்த்துவந்து..-அந்தக்‌ ஷ்ணன்‌ 
பாம்பை விட்டாண்டி; 
பாம்பை விடக்‌ காள்ள--ஏன்சக்‌ கொண்டவன்‌. 
எங்க இடையர்‌ ஓடையிலே 
கோனார்‌ ஓடையிலே... 

ப்‌ 'இடைச்சியைப்‌ புடிச்சக்கொண்டான்‌; ட்கிருஞ்ணன்‌ ப 
.. இத்தனை கோலம்‌ செய்தான்‌. ்‌ 

- இடையனைக்‌ காணாமல்‌--பெண்களெ ல்லாம்‌. 

ஏங்கி அழும்போது பெண்களெல்லாம்‌ 


தெய்வங்கள்‌ ரகர 


கூடு. அழும்போது 

ஏண்டி. அழுகிறே இடைச்ச என்று 

- எம்பிக்கூத்‌ தாடினாண்டி. ஏ இ, 

"காய்ச்சி பால்நம்ம வீட்டில்‌ இருக்கக்‌ - 

கட்டித்‌ தயிர்கம்ம வீட்டில்‌ இருக்க . 

இஷ்ட பாக்கியம்சம்‌ வீட்டில்‌ இருக்க 

இங்கிதப்‌ பால்ஈம்ம வீட்டில்‌ இரு£ச 

இங்கதெத்‌ தயிர்ஈம்ம வீட்டில்‌ இருக்க 

இங்கித மோர்ஈம்ம வீட்டில்‌ இருக்க 

தங்களுடைய வீட்டிலே தயிர்பால்‌ குடிக்கத்‌ 

தீவழ்க்து வந்தா னோடி?' 

ஆரடி. இடைச்சி என்புள்ளை மேலே. 

சும்மா சொல்ல லாமீமா?--அநீதக்‌ கிருஷ்ணன்மேலே 

சும்மா சொல்ல லாமோ?--அநீதக கண்ணன்‌ மேலே. 

இப்பவும்‌ பால்குடிச்சு-சான்பெத்த புள்ளை 

ரட்‌ லேபடுத்தான; --அந்திகி ஈருஞ்ணன்‌ 
ஏணையி லேபடுத்தான்‌; 

சித்திர மேடையிலே-என்குழந்தை 

. நித்திரை போருண்டி;-என்குழந்தை 

நித்திரை போரறுண்டி;--அந்த்க்‌ கனா ட ட 

நித்திரை போறுண்டி. 3 

ஆறுமா சக்குழந்தை என்பத புள்ளை. ப 

. நகரமாட்டான்‌ போடி... அந்தக கிருஷ்ணன்‌ 

தவழ மாட்டான்‌ போடி,; - அந்தக கிருஷ்ணன்‌ ்‌ 

தாயார்‌ ஸ்தனம்‌ குடிச்சுச்‌ செவ்வையாய்‌ 

உண்ண மாட்டான்‌ போடு; 

மாயக்‌ கள்ளி போடி,;--பெண்களா, 

மந்திர வாதி போடி.;--பெண்களா! 


148 தெய்வங்கள்‌ 
திருட்டுச்‌ கண்ணனைப்‌ பெழ்‌.று யசோதை... 
- உருட்டி அழுது போடி; 
. இருட்டுப்‌ பாலைக்‌ குடிச்சான்‌;-அந்தக்‌ கிருஷ்‌ ணன்‌ 
மிரட்டி. லீலை செய்தான்‌. , 
சித்திர மேடையிலே சிருஞ்ணன்‌. 
நித்திரை போனானே;; மட்க 
ப எட்டிப்‌ பாருங்கோடி;- அந்தக்‌ கிருஷ்ணனை. 
எட்டிப்‌ பாருங்கோடி. ப ப 
எட்டியே மெள்ளப்‌ பார்த்தாள்‌ ஒரு இடைச்‌9;. 
"எட்டியே மயிர்பிடித்தான்‌- அந்தக்‌ ரகக்‌ 
எட்டியே மமீர்பிடித்தான்‌... ப 


கிருஷ்ணனைத்‌. தாய்‌ வினவுதல்‌ 


ட்‌ ராகம்‌; தி தாளம்‌] 


அில்லனி.. 


- ஏண்டா உனக்கிந்த துஷ்டத்‌ தனம்கிருஷ்ணா£ 


வேண்டாம்‌இக்‌ டகர வரர்த்தையைக்‌ 
கேளடா... வ 20. ப பட ட்ட ட ஸு. 


! சரணங்கள்‌), 


உறியில்‌ பாலைரீ உருட்டி விட்‌. ணட ப 


பிரியமுடன்‌ இருக்தென்‌ வார்திதை கேள்டா. 


சட்டி வெண்ணெ யெல்லாம்‌ ன ம 


"சாப்பிட்டுத்‌. இன்றாயா? ட 


.. பட்டி நாரிகள்‌.சண்டால்‌ 


ள்‌ பதைத்து அடியோராடா? 


இக்குவ லயக்தனில்‌ என்பேரை அழிக்க'வந்தாப்‌; 
முகுந்த ராமானுஜ தாசன்‌ பணிவோனே! . 


கோகுலக்‌ கண்ணன்‌. 
(பல்லவி) 

- நந்த கோகுலக்‌ கண்ணன்‌ யாரடி? ப 

பெண்ணே அடி. கண்ணே! ம. (ஈந்த). 

(சரணங்கள்‌) . ப 

தேவகி வயிற்றில்‌ இருவவ தாரனடி; ்‌ 

திரும்பிப்பார்கி கட்டடத்‌ மசோதைக்கு மைந்தனடி.; 
நந்தகோ பர்மனம்‌ மகிழக்‌ களித்தவண்டி; 


நாடிக்கோ ட்டு ர க 
உண்ட. வண்டி. ப (ஈந்த) 


3. கோபால ருடள்கோவுகள்‌ மேய்த்தவண்டி., 


கோவர்த்த னத்தைக்‌ குடையாப்‌ பிடி.த்தவண்டி; 
புல்லாங்‌ குழலூதிப்‌ பொண்களுடன்‌ கூடிக்‌ 
கோலாகல லிலையுடன்‌ வ்‌ (செய்தவண்டி. 


(நந்த)... 


கேர்பியா ஆட்டம்‌ 
- கோபியரே வாருங்கள்‌ 
கோகுல த்தில்‌ சேருங்கள்‌: 
கந்த புஷ்பம்‌ செண்டைடுத்துச்‌ 
சந்தோஷமா ஆடுங்கள்‌ . 
- மின்னல்கொடி போல நீங்கள்‌ 
விழுந்து விழுந்து ஆடுங்கள்‌ 


கோபியர்‌ முறையீடு 


கிருஷ்ணன்‌ செய்தி கேளும்‌; மாயக்‌ 
கிருஷ்ணன்‌ செய்தி கேளும்‌; ப 
அரிது தவழ்க்‌ துவக்து. எங்களை 
- அணைத்துக்‌ கொள்கிறானே! 

உரல்‌ அடுக்கி ஏறித்‌--தயிர்பால்‌ 
உறியை உருட்டருனே! 

பின்னே வந்து மெதுவாய்ப்‌ இப்ணற கள்‌ ன்‌ 
்‌ பின்னல்‌ பற்றி. இழுப்பான்‌; _ 
_ திரும்பிப்‌: பார்த்துக்‌ கேட்ட £ல்‌-- . யாரோ 
- தெரியா. தென்று சொல்வான்‌; 

முகத்துகி கெதிரே வந்து - விரைவில்‌ 

முத்தம்‌ இட்டு மறைவான்‌.. 

தேடிப்‌. பார்க்கும்‌ போது எங்கும்‌. 

. தெரிந்தி டாமல்‌ ஒனிப்பான்‌ட :.... 
எங்கள்‌ புருஷர்‌ கண்டால்‌--நாங்கள்‌ - 
என்ன செய்வோம்‌ அம்மா? 
குழந்தை என்று பார்த்தேன்‌; £-அவன்செய்‌ 
கொடுமை மெத்தச்‌ சகியோம்‌; ன்‌ ப 
. பொறுத்த வரைக்கும்‌ போதும்‌; -உன்மகனுக்குப்‌. 
புத்தி ட அம்மா! க்‌ 


கண்ணன்‌ கூறும்‌ விடை 
[கோபியர்‌ முறையீடுபம்‌.றி.] 


(பல்லவி) இ இ 


ப பொல்லாத  கோபிமார்‌ அம்மா/-- அவர்கள்‌ 


இல்லா ரத வார்த்தைகளைச்‌ ௦ சால்‌ லுறுர்‌ அம்மா! 


(சரணம்‌) 


இருட்டிலே வெண்ணெய்‌ எட்டுமோ?.- அங்கே 
. இருக்கும்‌ உறியில்‌ வெண்ணெய்‌ எனக்கெட்டுமோ?. . ப 
- இருட்டுப்பேய்‌ என்னைத்‌ திட்டுமோ£--இந்தப்‌. 


புரட்டர்‌ சொல்றது சரிக்கட்டுமோ? (பொல்‌) 


வெண்ணெயிங்கே கடையாதோ?.தங்கக்‌ 
கண்ணியிலே நீதந்த வெண்ணெய்போ தாதோ? 


அண்ணனுக்குத்‌ தெரியாதோ?--இந்த 


விண்ணாணக்‌ காரர்கள்‌ எண்ண. லாகாதோ! டர்‌ 


௮ம்மாநான்‌ சின்னஞ்‌ சிறியேன்‌; டுந்தப்‌ 
பொய்ம்மையான பொண்களுடன்‌ ஒண்ணுமறியேன்‌; . 
செம்மையாய்‌ 6 எங்கும்‌ திறியேன்‌; வீணாகச்‌ 


5 ்‌ சும்மா கானொரு கர்ரியம்‌ புரியேன்‌... ப - (யர். 


ய்‌ பாலனென்று ஏசுருர்‌ * அம்மா! கோ. 


பாலதாசன்‌ என்றுகை வீசுறுர்‌. அம்மா? 


. மேலும்‌இன்னும்‌ கூசுறார்‌ ௮ம்மா!.-இந்த ர, நகல்‌ பாட 
வீணான வார்த்தைகளைச்‌ பேசுறார்‌ அம்மா/ (பொல்‌), 


கோயிலின்‌ பெருமை 
[ஸ்ரீரங்கத்தின்‌ வருணனை போலும்‌! ] 
பு.துமலராம்‌ பூவனத்திலே சிறுகிளிகளும்‌ சேழுமாம்‌; 
மதுரபானம்‌ பண்ணிக்‌ லன்‌ ர... 
டிருக்குமாம்‌; 
அங்கி லுள்ள நர்கனர்க்‌ ஆடுமயிலும்‌ 
_ சூழுமாம்‌; 
இங்கிலுள்ள பெண்டிளிகளும்‌ எழுக்துஈடளம்‌ 
ப - ஆடுமாம்‌; 2. | 
சங்கங்களாம்‌ கா்‌ சேர்க்திர்கம்‌ ்‌ 
... மான்களாம்‌;. ட 
மந்‌திகளும்‌ வானரங்களும்‌ வந்துசூழ்ந்‌ இருக்குமாம்‌; 
கஸ்தூரி ரங்கருக்‌ ட்ட ஒல்‌ க 
.... மாலையாம்‌; 
சக்‌ மாகவே. கமுகங்‌ குலேயாம்‌; 


டரவிரி ஞ்சை தன்ன மரமாம்‌;] 


குந்தளம்‌ பொன்னம்மா கோவில்‌ அழகாம்‌; ்‌ 
- கொடிரெண்டு ஸ்தம்பமாம்‌ ன ப லட 

௮க்தமுடனே வைகுண்ட வாசலாம்‌; 
அஞ்சு மூணுகு ழிவாசலாம்‌; 

சக்கரத்‌ தாழ்வார்‌ சந்நிதியாம்‌;. 

தங்கவி மானங்‌ களாம்‌- ப 

- தங்க விமானத்தின்‌ பேரில்‌ நின்ற. 

- சதுரர்வசு தேவரரம்‌... 


கோவிந்தனிடம்‌ முறையீடு 


ஈட்டசெடி பூக்கவில்லை--விட்ட- கன்று ஈனவில்லை; 
குட்டியும்‌ பொறக்கவில்லை--கோவிந்தா, என்‌ 
பட்டியும்‌ கெறையவீல்லையே/! 


சட்டி. பானை காணவில்லை; ட வெட்டியமண்‌ 
போதவில்லை; 


- மட்டு மட்டாய்ப்‌ ரன்ன ரகக ததா 


செட்டுக்‌ சட்டாய்‌ ஆனதையா! 


ஆறும்‌ ம  ரக்கரிகவ _ஐயன்‌ தேரும்‌ ஓடவில்லை; 


_ நீரும்‌ பெருகவர்‌ ததே;--கே £வித்தா; 


ஊரும்‌ தெரியவில்லையே! 


ஆல மரத்துக்கிளி--ஐயன்‌ வளர்த்தகிளி, 
சோலைப்‌ பசுங்கிளீயோ?..- கோவிந்தா, 
காலன்‌ வரும்‌ ஒளியோ? ட 
ஓண்ணும்‌ அறியவில்லை: கண்‌ ணும்‌ தெரியவில்லை; 
பொன்னியும்‌ ஒடி.வருகிறாள்‌; --கோவிர்தா; 
மென்னியும்‌ அடைச்‌ சிருமுதே! 


நீலக்‌ கடல்‌அலையில்‌-ஏலம்‌ ட அதவ தன்‌ 
ஜாலிப்பு வேணுமையா, கோவிந்தா, 


்‌. நான்‌இப்போ அடிமை ஓயா! 


ஊணும்‌ இறங்கவில்லை; உள்ளம்‌ படியவில்லை;' 
காணும்‌ இமைகேரத்தில்‌-கோவிக்தா, 
உயிரை அடிமைவச்‌ சேமீன!. ப 


ட பண்ணும்‌ பரீகாசம்‌புண்ணுச்சு ஒருதோசம்‌; 


எண்ண ப 
கண்ணாலே பார்த்திடுவாயே. ப 


சங்குச்‌ சக்கர சாமி 


-சங்குச்‌ சக்கரச்‌ சாமி வந்து னு ப 
சிங்குச்‌ சிங்கென ஆடுமாம்‌; து ப (சங்கு) 
கொட்டுக்‌ கொட்டச்‌ சொல்லுமாம்‌;- அது 

கூத்தும்‌ ஆடப்‌ பண்ணுமாம்‌. - (சங்கு) 
ஒங்க வானம்‌ பிளக்குமாம்‌ ்‌ ப (சங்கு)... 
ப சலகலென்று சரிக்குமாம்‌--அ.து ப கற்‌ ன்‌ 
காணக்‌ காண இன டமால்‌ ப (சங்கு) 


. [௫ சேது சம்ஸ்தான ன்த்தம்ான்‌; ரா. ,இராகவையல்‌ ப 
கார்‌ பாடியதாகச்‌ சொல்வர்‌. 4 ப 


திருவரங்கக்‌ காடு 


காடாவது காடு-இரு-காவேரிசூம்‌ காடு; அத 

கருக்‌ துள?ிக்‌ காடு-துதி-சண்ணன்பதம்‌ தேடு 

கனிந்து புகழ்பாடு--காண்பாய்‌ முத்தி வீடு 

ஏறு சைகிள்‌ வண்டி--வன--௮ன்ன வய. 
செொன்னமே; 


ஏறு சைகிள்‌ வண்டி... 


பானமாவ து பானம்‌--ஈல்ல--பக்திரஸ பானம்‌,ரீ 
பண்ணிவந்தால்‌ கானம்‌ . 


- பரிசளிப்பான்‌. ஞானம்‌;--நீ .. 
ஏாறடி. வைராகீய வண்டி: மனக்‌ 


கண்மணி, புத்திப்‌ பெண்மணி, 
ஏறடி. வைராகய வண்டி. 


ன்‌ மூட்டையாவது மூட்டை; -அது. 
_மாயபந்தமூட்டை.. 
நாரன்சுமக்க மாட்டேன்‌; இத்தை 


விட்டுப்‌ பிரிந்து போட்டேன்‌; 


-.. ஏறுகுரு வாகீய வண்டி;--உனக்‌ 


கிள்ளையே வனப்‌ - ர. 


_ ஏறுகுரு வாக்ய வண்டி. 


. ஆங்காரத்தை விட்டு ப 
ஆறு பேரைச்‌ சுட்டு-.உன்‌ 


ரங்கையன்‌ பாதம்‌ தெ £ட்டு - 


ட்‌ அவனும்‌. நாமும்‌ ஓட்டு. டன்‌ ம்‌ ்‌்‌ 


ப ஆனந்தத்தில்‌ வாழ்வோமடி.. அவன்‌ து 
ஆரம்ப தகஜ்‌ தோதியே,. கண்டு. 
ப தரப்‌ எ ப 


பத்தியம்‌ 

நந்தகோப குமாரா, ஈவரீத சோரா, 

பூதனாஸம்‌ ஹாரா, புண்ய புறுஷா, 
_ கோகோபி காரமணா, கோபால பயஹரணா, 
கோவர்த்த ஹனோத்தாரணா, கோகுலேர்த்ரா, . 
கல்யாண யதுவீர) காருண்ய குண்சில, 
 காளிய பணரங்க காட்ய லோலா, :. ௮ 
“கமலா மனோஹரா, கஞ்சதள நேத்ரா, ரக 
_ கமனீய விக்ரஹா, சுபசரித்ரா, ப ப 
மமமர னஸ்குமுத பூர்ண சம்த்ரா, 


மதுரா புரிகிலய மமப்ராண அத்தர்‌ 


பரிமள ரங்கார்‌ பவனி 
(பல்லவி) 


பக்ஷிரா ஐன்மீதில்‌ பவனி வரும்ஸகந்‌த 
பரிமள ரங்க ப்ரபோ! 


(அநுபல்லவி) 
குகதியில்‌ ச உலகத்தை வைத்துஸம்‌ ரக்ஷிக்கும்‌ 


வீரனே, தீரனே, நிதியில்கு. தகடு, (பக்ஷி) . 


(சரணங்கள்‌) 


துரக  அபண்க்த தொனிமிகு கீதமும்‌ 

பரத நடம்புரியும்‌ பாவைவி கோதமும்‌ 

உரக சயனன்புகழ்‌ உரைக்கின்‌ ற வேதமும்‌ 
சரணம்‌ அ௮டைந்தபக்தர்‌ ட டடத பாதமும்‌ 


(பக்ஷி) 


சாரங்கம்‌ ஸு தர்சனம்‌ சப்திக்கும்‌ பாஞ்சஜன்யம்‌ 
வீரங்கொள்‌ நந்தகியும்‌ வென்றிடும்‌ கேடயமும்‌ : 
பாரங்கொள்‌ கெளமோதகி பாரம்செங்‌ 
கோல்துணிவாய்‌ க ப 
ஊரங்க மாகிய ஸ்ரீரங்க சகரர் தனில்‌ ப (பக்ஷி) 


வரந்தரும்‌ விமானத்தை வலம்வரும்‌ பாக்யமும்‌ 
பரந்தகா வேரிதனில்‌ படியும்‌ ரோக்யமும்‌ 
சிறந்தஸ்ரீ ரங்கமதில்‌ ஜீவிக்கும்‌ சிலாகீயமும்‌ 
புரநதரர்கீ கத்‌ டாத னத்தைக கட 
கண்டேன்‌. ப (பக்ஷி) 


பரிமள ரங்கா துதி 


(பல்லவி) 


- பரிமள ரங்கனைத்‌ துதிப்பாயே-நம்‌ 


பார்த்தசா ரதிதனை மதிப்பாயே. 
- (சரணங்கள்‌) 


கரிக்கபயம்‌ தரும்கரு ணாுளன்‌;- மத 


'கறிக்கபயந்‌ தரும்கரு ணுளன்‌;--தந்‌.து 


காத்து ரட்சித்‌ திடும்க்ரு பாளன்‌. 
ஸ்மரிக்கும்‌. அடியவர்‌ தயாளன்‌; தன்னை 
ஸ்மரிக்கும்‌ அடியவர்‌ தயாளன்‌;--காவேரிக்கு த்‌ 


திருமாலைப்‌ பேறுதந்த தோளன்‌. ...... (பரிமள) 


சீளை பூமி மகிழும்‌ மணாளன்‌ ஸீ 


. நீளைபூமி. மகிழும்‌ மணாளன்‌; 


.... காளையாம்‌ கஞ்சனை எதிர்த்த காலன்‌; 


பாகக்‌ கமுகில்‌ இருந்தசு ராளன்‌; தெங்கின்‌. 


பாளைக்‌ கழுதில்‌ இருந்தசு ராளன்‌;. திரு. | 
நாளைக்‌ காரு சேவை தரும்சுகு £ணுளன்‌... (பரிமள) 


(2). 
(பல்லவி) 


_ பலகுன மண்டபத்தில்‌ பச்சை வடம்சாத்திய ' 


பரிமள ரங்கப்ரபோ,--சுகந்த 
பரிமள ரங்கப்ரபோ! 


160 தெய்வங்கள்‌ 


(அநுபல்லவி) - 


சற்குண சாந்தர்கள்‌ சபையில்மஞ்‌ சனமாடி 


"நற்குண வி௫தர்மேல்‌ ஈயனவிலாசம்‌ கூடி. (பல்குள). 


( சரணங்கள்‌ ) 


- பூதீலத்‌ தரசர்கள்‌ புதுமையா இய அேகம்‌ . 
_ மாதவத்‌ துகில்தர மடழ்வுடன்‌ போர்த்தார்‌; " 


... இதள மிகுதியால்‌ சிறந்தகற்‌ பூரதீபம்‌ 


ஆதரவாக அருகில்காண்‌ பிக்கஏற்றுப்‌ ப கன 


வானுல சனெர்மெய்‌ வண்ங்‌9ச்சென்‌ றிடவேண்டிப்‌: ப 


பானு கரணங்களைப்‌ பகிர்க துநின்‌ றுண்டி; 
தேனுக்‌ கினியமொழி தெளிவாய்‌ அரையர்பாடி, 
ஸ்ணுமுறை கற்பூரம்‌ முழியஆஸ்‌ தானம்நாடிப்‌ 


(பல்குன) 


பாண்டுரங்கா்‌ தாலாட்டு. 


ன்ட்‌ புரந்தனிலே பாண்டுரங்க. யுதித்துத்‌ 


தொண்ட.ரிடர்‌ எல்லாம்‌ துடைத்தவனே, 
கண்வளராய்‌. 


எத்இசை யும்புகழும்‌ ஏகா தர்தமக்குப்‌ ப 
புத்தியுடன்‌ வேலை புரீர்தவனே, சண்வள ராய்‌. 
சற்குணங்கள்‌ வாய்த்த சக்குபா யானவட்கு 
நிர்க்குண மதையுரைத்த கிர்‌ மலனே, கண்வளராய்‌. 
போஸலர்‌ விபவம்‌ ஆஸகலம்‌ தீர்த்தபின்பு 
ஆசை யுடன்மாவை அன்பாய்கி கரகித்தவனோ? 


சோளம்‌ விதைக்கச்‌ சுரைக்காய்‌ அதில்காய்க்கச்‌' 


- சுரைநிறையக்‌ கோதுமையைச்‌ ணத ர 


10. 


11. 


கண்வளராய்‌. ன்‌ 


. சோகா மேளருடனே சோகமற ஆலயத்தில்‌ ்‌ 


ஏகாந்த மாக. இருந்தவனும்‌ நீதானோ? 


ன்‌ வேதிய ரும்விலகும்‌ £ழ்ஜாதி. பாராமல்‌ 
பேதமற ஒன்றாய்ப்பூ ஐித்தவனே, கண்வளராய்‌. 


. சேரிதனில்‌ பக்‌தருடைப்‌ பாரியவள்‌ கொட்டுதயிர்‌ 


ஊரில்‌ மறையவர்க்காய்‌ உடையில்காண்‌ பித்தவனே? . 
பக்தர்‌ முகத்தடியைப்‌ பகவானே, உன்முகத்தில்‌ 
முற்றும்‌ வகித்தஎன்றன்‌ முகுந்தனும்‌ நீதானோ? 
தாஸர்க்கு நெய்யைத்‌ தலைமேல்‌ சுமக்துவந்து 


. தாஸரது கையால்‌ தலையிலடி. பட்டவனோ? ல 


12 


பட ட ௬ 


தாஸருக்குத்‌ தொண்டாயத்‌ தாஸர்‌ கனகமுடி 
தாசியின்‌ கையில்கொடுத்த தன்யனும்‌ நீதானோ? ' 
ன்‌! ட 


162 தெய்வங்கள்‌ : 
79. தாஸருட காலில்‌ தளைவிலங்கு செய்தவர்முன்‌ 
ஆசையுடன்‌ காலில்‌ அணிந்தவனும்‌ நீதானோ? 
14, பகீதிப்‌ பிரபாவம்‌ பலபேர்‌ அறிந்திடவே | 
உற்ற கழுமரத்தை உடன்‌எரியச்‌ செய்தவனோ? 
15, ஜன்னிபாய்‌ பாட ஜகதஇீசா, கூடியிருந்து. 
நன்றாக மாவை அரைத்தவனும்‌ நீதானோ? . 
16, பீதாம்‌ பரத்தைவிடுத்துப்‌ பீறல்‌ தனைஉடுத்துப்‌ 
- போதாம்‌ பசதத்திலுறும்‌ பூரணனும்‌ நீதானோ. 
77. கனகாம்‌ பரத்துடனே கனகமுத்து மாலைதனை 
.... இனமறியவைத்து இடுக்கணறச்‌ செய்தவனோ? 
48, நாமதேவர்‌உடைய கேமமாம்‌ பக்திகண்டு 
....  ப்ரேமையுடன்‌ அன்னம்‌ புஜித்தவனும்‌ நீதானோ? 
19. சுத்த.ஸ்வரூபச்‌ சுருதிசொற்கெட்‌ டாதவனோ? 
முத்திச்சூ டாமணியோ? முடியடி அற்றவனோ? 
80. ரித்கனா ன்‌. தமதோ? சிந்தையறச்‌ செய்த துவோ? 
நிர்க்குண மாம்கிலையோ? நித்யசுகம்‌ ஆனதுவோ? 


மகனுக்குப்‌ புத்தி சொல்‌ 
[ராகம்‌: சகானா: தாளம்‌: ரூபகம்‌] 
(பல்லவி) 
புத்தி சொல்லடி யசோதை-உன்‌' மகனுக்கும்‌ 
புத்தி சொல்லடி, யசோதே! 
( அநுபல்லவி) 
புக்தி சொல்லடி. யசோதே 
சித்தம்‌ உங்கள்‌ இருஷ்ணனுக்கு): 
அத்தை மாமி நாத்தி என்றும்‌ 
சற்றும்மரி யாதை இல்லை; 
ப (சரணங்கள்‌ ) 


கட்டி என்னை அணைத்தானா?--அணைச்ததற்கு 


தொட்டுக்‌ தாலி கட்டினானா?.. 

கட்டவும்சம்‌. மதித்தானா?..-இப்படிப்பட்ட 
துஷ்டப்பிள்ளை பெற்ற தேனோ? 
துஷ்டத்‌ தன்மை பிறந்த. நாளும்‌ 

மட்டுமரி யாதை இல்லை; 


கட்டிலின்‌. மேல்‌. உரியில்‌ வெண்ணெய்‌. 


தட்டி வத ஆலை இல்லை... தக க. (யுத்தி) 


- சித்திர மெத்னத்‌ மீதில்‌இருக்து--அசைக்தசைந்து 


நித்திரை செய்வதுதான்‌ கண்டான்‌; 
மெத்தெனவே ஒடு-வர்‌ தான்‌; - கையால்‌ வாயைப்‌. 


பொத்தியே அடை த்துகீ கொண்டான்‌. 


மட்டு மீறி என்ன செய்வோம்‌? : 


- வெட்கத்தையா ரோடே சொல்வோம்‌? 


அத்தனைபேர்‌ பெண்களிலே . 
பத்தினி ஒருத்தி இல்லை. 


164 தெய்வங்கள்‌ 

9. பண்டுபழி எங்கள்‌ மீதில்‌ -௮ந்தக்‌ கிருஷ்ணனை த. 
தண்டனை செய்யஓண்‌ ணாதா? ப 
கண்டும்கா ணாதே இருந்தால்‌. -அவன்மனம்‌ 
சண்டை. ஏனென்‌ 0ெறெண்ணாதா? 
வண்டுபோல்‌ இருந்தசுகம்‌ 
கண்டவன்‌ இவன்‌௮ல்லவோ? 
பெண்டென்று சொல்லுவதைக்‌ 
கொண்டவன்‌ அறிர்ததில்லை. 


மங்களம்‌ 

ஸரருக்மீணிீ நாயகா, ஸீருஷ்ணா, 

. ஐயமங்களம்‌. ப்ர ஸ்ஸ்‌ 

காருண்ய பரமமித்ரா, கல்யாணசுப. சரித்ரா! (ஸீ) 
ஆனந்தநிலய ரூபா, அபரிமி தப்ர தாபா, 

- காவேரி தடறிவாசா, கஸ்தூரி ரங்கராஜா/ (ஸ்ரீ 
லங்கேசன்‌ பணியும்‌ பாதா, ட்‌ வந்ததில்‌ று 
ரங்ககாயசெமேதா/ ப டட... ஸ்ரீ) 


மண்‌ தின்னும்‌ கண்ணன்‌ 
(பல்லவி) 


மண்ணைத்‌ தின்ன 6வண்டாம்‌ என்றன்‌ 
கண்ணே, மணியே! 


(அநுயல்லவி) 


வாசனைவி சேஷமான்‌ பட்சணங்களும்‌ 


சான்தரு வேன்‌இக்த 4 ட (மண்ணை) 
(சரணங்கள்‌) _ ட 


ரா. பதிர்பேணி 
குள்ளோரிபால்‌ தயிர்வெண்ணெய்‌ 
மிஞ்ச ரஸமாயுள்ள மரங்களியும்‌ , 
_ கொஞ்சிக்கொண்டு முத்தம்தரும்‌ 
பஞ்சணைமெத்‌ தையின்மேலே. 
.... அந்தரங்க லிலைசெய்யும்‌. 


. என்‌ ௮னுடை. சண்‌ மணியே? ட்‌ ்‌. (மண்ணை). 


பச்சை வண்ணா, உன்றலுக்குப்‌. ம 


பன்னிரால்‌ ஸ்நானம்‌ ஆட்டி... 


உச்சிதமாய்‌ ரத்தின த்தால்‌ 


தேவருக்கு நான்‌ தீருவேன்‌ . 


'இச்சையுட னேஅந்தப்‌ 


பச்சைக்கா சணிகொடுப்பேன்‌; 
சட்சைசெய்யும்‌ பேர்களுக்குக்‌ ட ப 
கட்டித்தயிர்‌ நான்‌அளிப்பேன்‌. ... (மண்ணை . 


166 ப தெய்வங்கள்‌ 


தன்‌ புளியோதை ர தத்தி யோன்னம்‌ 
சர்க்கரைப்பொங்‌ கலும்ஈல்ல 
மளியோதரை சுண்ட மாய 
மாதவா, உனக்குத்‌ தருவேன்‌. 
பிள்சாயோக ராம தாஸன்‌ : 
பிள்ளைக்கு வைத்தபல காரம்‌, 
பலகாரம்‌ வாங்கித்‌ தருவேன்‌  ஸிழு 
- பலம்தர வேணும்‌ ஸ்வாமி. (மண்ணை) 


... மாயவன்‌ 
அதோ வாறுன்‌ மாயவன்‌; 
இதோ வாருன்‌ மாயவன்‌: ப 

ப ஐயன்‌ வீட்டுப்‌ பந்தலிலே. 
குந்தி ரக மாயவன்‌, (ர 


சக்கான்‌ வாஸன. 


1, ஸ்ரீரங்க மாநகர்‌ வாஸன்‌--தேவர்‌ பூசன்‌, மூன்று. 
தேவிமார்‌ மீதில்விசு வாசன்‌. | 
செங்கோல்குல சிங்கன்‌,வெகு அங்கன்‌,மிகு 

துங்கன்‌ ரவி 
சேய்கள்‌ஆ ராதிக்கும்‌ ஈசன்‌,;--அந்தச்‌ 
செல்வர்கள்‌ மேல்வெகு பாசன்‌. 


8. நிதியில்‌ இழக்கத்‌ பேரன்‌. அதி -காரன்‌_மிக 
.... நேரத்த யாவர்க்கும்‌ மாரன்‌; 
- மதிவாவியும்‌ தருஜோதியும்‌ நதிசுழ்தல பதியாகும்‌ 
நாடிய ராஜனைப்‌ பாராய்‌; அவன்‌ 
. நற்கமலப்‌ பதம்‌ சேராய்‌, 


ரங்கம்‌ 
பாம்பு ரங்கம்‌, பள்ளிரங்கம்‌, 
தேனார்‌ ரங்கம்‌, சடார்‌ ரங்கம்‌. 


ரங்கராஜன்‌ 
மங்கள கரஉத்‌ துங்கவி மானஸ்ரீ 
ரங்கரா ஜனே, ராஜா, -ஸ்ரீ 
ரங்கரா ஐஜனே, ராஜா--து 
ரங்கரா ஓனே, ராஜா--மிக 
. அங்கரா லனே, ராஜா,--௩ர ன்‌ 
சிங்கரா ஐஜனே, ராஜா. ப ன ட (மங்கள). 


பங்கமில்‌ லாமலே செங்கோல்‌ செலுத்தும்ஸ்ரீ 


டக தக தர்‌ ப 
. தினர க்ஷகமூர்த்தி,- அதி 
இவ்யசுக்‌ தரமூர்த்தி, 
்‌ வேணுகோ பாலமூர்த்தி, செக்கன்‌ 
ஆனவிஷ்ணு மூர்த்தி, ப 
ஆனந்த தேவனை, ரத வ்ப்த கட்‌ க டம்‌ 
அடிபணிய வரும்‌ கீர்த்தி... - (மங்கள) 


- (மங்கள) 


40. 


ச்‌ 


ராமர்‌ தாலாட்டு 
ஆராரோ; ஆராரோ, அலபரி பாலனரோ? 
ராய்‌ அயோத்திரகர்‌ ஸ்ரீராம சந்திரரோ? 
தசரதர்க்குப்‌ புத்திரராய்த்‌ தேவிசகள லேபிடத்தில்‌ 


- வசையற வேஉதித்த ஒளிசேர்‌ ம்ணிவிளக்லகோ? 


கோ௫ிகர்‌ பின்சென்று ண்ட தது தாடகையை 
ஆ௫பெற்றங்‌ கசறக்‌ த* அபிராம சந்‌ திரரோ? 
ஜனகருடை வில்மு.றிச்சு ஜானகியைக கைப்புடிச்சுத்‌ 


_ தினகரகு லம்விளங்கத்‌ திகழ்ராம சக்திரரோ? 


'குடைமகுடம்‌ சூட்டத்தந்தை குவலயம்‌ அல ங்கரிக்க 


ஓடைமுடியைத்‌ தாங்கிவனம்‌ சென்றரகு நந்தனரோ? 


கண்து குகன்வணங்கிப்‌ பண்டு. பலம்்‌௮ளிக்கக்‌ . 
கொண்டுகதி தாண்டிவஈத கோதண்ட தர றகட்‌. 


சித்ரகூ டமதனில்‌ சென்றழும்‌ பரதனுடைப்‌ 


'பக்இிகண்டு பாஅுகையைப்‌ பரீவுடன்‌ அளித்தவரோ?. 


ஆரண்ய வாசர்‌ அனைவரங்கே போற்றிநிற்கப்‌ 


- பூரண மாய்‌அபயம்‌ பூரீ தவரும்‌ நீர்தாமோ? நம்‌. 
சூர்ப்பனகை மூக்கறுத்த சோகமதைக்‌ சேட்டகரன்‌ 
- ஆர்ப்பரிக்க அவர்கள்‌ தலை அறுத்துவிழச்‌. ப 


செய்தவரோ? . 
மாயமான்‌ அங்குவர்‌- யங்கிய்வர்‌ போல்தொட்ர்க்‌, ந்து. 
சாயம்வெனிப்‌ பட. உதைத்த சரணியரே, கண்வளரீர்‌;, 
விமுங்கமு கரசருடைய ர. 
கேட்டவர்க்குப்‌ ்‌ 


ட பழுத.றமுக்‌ தியைஅளித்த பரமக்ரு ரதம்‌, 





பாஃம்பர்‌. அங்குநின்‌ ஐ. *கோமானும்‌ நீர்தானோ? ௬ இ 


170 தெய்வங்கள்‌ 


18, கபந்த னிடம்சிக்கிக்‌ கலங்கி இருகரம்தோள்‌ 
ப ௪பந்தழைக்க வே௮றுத்த சுந்தரரும்‌ நீர்தாமோ? 


18. அன்று சபரியுரீத்துத்‌ தின்று௬& கண்டபழம்‌ 
நன்றெனவே ரீர்புசித்து நல்லுலகம்‌ சேர்த்தவரோ? 


- 7, சுக்ரீவ ௪க்யம்‌ சுகமுறவே செய்துதுஷ்டத்‌ - 
தெசுக்‌ ரீவன்‌ லங்கைவளம்‌ தெரிந்த தயாகரனோ?* 


75. காலதனால்‌ துக்‌ துபியைக்‌ கிளப்பிஎழு மரந்துளைச்சு . 
வாலியைஒர்‌ ௮ம்பதனால்‌ வதைத்தவரும்‌ நீர்தாமோ? 


76. கணையாழி கைக்கொடுத்துக்‌ கருணையுடன்‌ 
சேதிசொல்லித்‌ ப 


17. தேடிக்கண்டு சதைகையில்‌ திருவா ழி கொடுத்துஅவள்‌ 
ள்‌ சூடாமணி தந்திடச்ர்‌ சுகத்தில்‌ அமர்ந்‌ தவரோ? _ 


18. ராமா சரணமுன்னு ராவணன்‌ தம்பிவர$ 
-.. பிரேமையுட னே௮பயம்‌ பிரதானம்‌ செய்தவரோ? 


19, வானரங்கள்‌ மலையால்‌ வலியஅணை கட்டியபின்‌ 

.... .சேனையுட னேஇலங்கை சேர்ந்‌ தவரும்‌ நீர்‌ தாமோ? 

20. அன்றதிகா யன்தனையும்‌ அயரும்கும்ப கர்ணனையும்‌. . 
'கொன்றுஜயம்‌ ட்‌ வறபககை 
கண்வளாரீர்‌. ப 


21, கொடிய ௮கம்பனையும்‌ கோரஇந்த்ர ஜி.த்தனை யும்‌ 
ப ம்டியவதை: செய்தஎன்றன்‌ மாசூரா$ கண்வளராய்‌. 


ப 2. மூலபலம்‌ மாளவென்று மோகனாஸ்தி ரம்தொடுத்துக்‌ 
கோல முடன்வதைத்த கோதண்ட ராகவனேோம்‌... 


99. பத்துத்‌ தலையும்‌ 'பனங்காய்போ லேஉதிர ப 
வெற்றிபெற்று நின்றஎன்றன்‌ விரர்கு 5ந்தனரோர 





(பாம்‌ 1பரம குருபரரோ! 
(பா-ம்‌.) தெரிந்‌ தவனே கண்வளராய்‌, | 
றுக்‌. படவ னர்வ ல, 


24. 


லெ. 


௪ 


20 


்‌ 


28. 
29. 


50. 


21. 


ப 
.  ஜோதிமய மானதுவோ? சுந்தரமா னந்தமதோ?. 
98. ப 


84, 


36. 





தெய்வங்கள்‌ 171 


அனலில்‌ குள்த்தெழுந்த அன்னையெனும்‌ ஈதையுடன்‌ 

வனம்‌௮கன்‌ ,றயோத்திதனில்‌ வந்ததொரு ப 
வான்மதியோ?* 

மேகத்தை காடுகின்‌ ற. சாதகப்‌ ட ப்ல்‌ 

தாகமுடன்‌ தாய்மார்‌. தழுவுகின்ற பாலகனோ₹* 

சந்திரனைத்‌ தேடும்‌. சகோர மதுபோல ப 


. மந்திரிமார்‌ தேடநின்ற மாதவனே. கண்வளரீர்‌. , 


தண்ணீர்‌இன்‌ றித்துவளும்‌ தாமரைப்பூப்‌ 
போல்பரதன்‌ | 

கண்ணீர்‌ பெருகிகி, ற்கக்‌ கட்டி௮ணைத்‌ தாண்டவரோ? 

பரதசத்‌ ருகனருடன்‌ பாரியாள்‌ சதையுடன்‌ 

வரமகு டந்தரிச்சு வாமும்‌ மணிவிளக்கோ? 

மாசம்மும்‌ மாரிபொழிய மாநிலம்‌. சிறந்தோங்கக்‌ 

கோசல நகரமதைக்‌ குறைவறவே த வார்‌. 

தர்மம்‌ திழைக்கத்‌ தவமே சிறந்‌ துவர 

கர்மம்‌ வழுவாமல்‌ காத்தஎன்றன்‌. கண்மணியோ? 

சுத்த ஸவயம்‌ஈடரோ? சோகமெல்லாம்‌ தர்ச்தமிவோ? 


ஈ. அற்‌. கற்ந்தள்‌ அகண்ட பரி ரககம 


ஆனந்த மானதுவோ? ஆருமறி யாஉருவோ? 
மோன முடிவோ? மாயாவ தீதமதோ? 


ஸ்ரீராம சந்திரரோ? ஜெயரகு நந்தனரோ? 
சித்கனா னந்திமெனும்‌ ஜீவன்முக்த மாமணியோ? 
கற்றவரும்‌ கேட்டவரும்‌ காகுஸ்தர்‌ தம்‌அருளால்‌ 
குற்றமற்‌ நிகபரத்தில்‌ கோதற வேசுகிப்பார்‌; 





(பரா-ம்‌.) *ரகுராமா. 
*்வண்மணியோ? 


ராமர பெருமை 
(பல்லவி) 
கன்னிமாடம்‌ விட்டுச்‌£தா விலக லாச்சுதே. (கன்னி) 
( அநுபல்லவி) 


செங்கமலக்‌. கைத்தலத்தால்‌ என்றன்‌ சேடியே, 
தவதனுசை வளைத்தாரடி, என்றன்‌ பாவையே! 
சீராமனடி, வு ரூபனடி,, கல மாரனடி. று 


கோசலைகு மாரனடி, கல்யாண -ரூபனடி, 


கமல தளமுகூருங்‌ காரனடி, 


காருண்ய ரூபனடி., உன்‌ நாதனடி, 


- அயோத்யா வாசனடி, கித்யகல்‌ யாணனடி, (கன்னி) 


மகர்முனிவருடன்‌ மண்டபத்தில்‌ மதிக்கும்‌ தீரனடி. 
மந்த ஹாஸ வதனம்‌ பொருந்திய 
மன்மதன்‌ தம்பிமார்‌ மூன்று பேரடி--இவர்‌ 


.... தீலைசாதனடி; தசரத புத்ரனடி........ (கன்னி), 


ராஜகோபால ஸ்வாமி ஓடம்‌ 
சரணம்‌ ஐயா கணபதியே, . ஸ்வாமி, 
விராயகளனே முன்நடவாய்‌. 
நான்றினைச்௪ காரிய மெல்லாம்‌. தாயே, 
நடத்தித்தர வேணும்‌௮ம்மா! ப 
நான்முகன்‌ சரஸ்வதியே, சாவில்வக்து துணையிருக்து 
ஸ்ரீராஜ ரர எம்மால்‌ ல 

முடியாது. 

அவரோடே அழசெல்லாம்‌ சவனம்செய்து. 

- ஓடமாகப்‌ பாடுகிறேன்‌ ஏலேலோ”... 

 ஸரீராஜ மன்னாருக்குத்‌ தெப்பத்‌ திருநாள்‌; 
 -சிமைசமை 6 எங்கும்‌ ஸ்ரீகித்தியாய்‌ இருக்கும்‌. 
ஆனிமாசம்‌. பூர்ண அமாவாசைத்‌ தினத்தில்‌ ப 

ஆருகீமிணி சத்ய பாமையுடன்‌ கூட 
ஆனந்த ஐலக்ரீடை ஆடிவந்த குளமாம்‌. 
ஹரித்ரா ஈதியென்று அதற்குப்பேர்‌ உண்டு. 
அந்தக்‌ குள த்தோடே ௮கலவிஸ்‌ தாரம்‌ ' 
- இந்தச்‌ குளத்துக்கு ஈடான துண்டோ? 
இருரசாழி வழிவேணும்‌, இதுசுத்திப்‌ பார்க்க. 
- இதில்‌எழு பத்தஞ்சு படித்துறைகள்‌ உண்டு. 
நீராழி யின்ஜலந்தான்‌ குழறையவடி யாது, 
- இதுமேல்‌ ஐலம்வந்தால்‌ ஈரானை உயரம்‌. 
ரீராழி மண்டபத்து நிகளவிஸ்‌ தாரம்‌ ட 
தூரத்தே பார்வைக்கு நேர்த்தியாய்‌ இருக்கும்‌. 
சுற்றிலும்‌ பூவனங்கள்‌, வாழைத்தோட்‌ டங்கள்‌, 


174 தெய்வங்கள்‌ 


மத்தியில்‌ கோவீல்‌ஒரு மண்டபம்‌ பெரிதாய, 
அந்த ஸ்தலத்தில்௩ம்‌ வேணுகோ பாலர்‌, 
வந்தஜனங்களுக்கு வரங்களை தீ தருவார்‌. 
அதுக்கேத்த வாறழுந்து ராஜகோ பாலர்‌ ப ப 
அப்பவே தெப்பத்தில்‌ ஏறிவரப்‌ போனார்‌. (எலேலோ) 


நாலுதேச ஜனங்களெல்லாம்‌--நல்ல 
நாகரிகம்‌ பார்கக வரும்‌. 

- சுத்துகீகி ராமத்தில்‌ உள்ளஜனம்‌.-வெகு 

்‌ பக்தியுடன்‌ வந்தார்‌. எங்கும்‌. 

ப ரெயிலேறி ஜனங்க ளெலலாம்‌-- அந்தச்‌... 
சமயத்துக்கே வந்தார்‌ எங்கும்‌, : - 
தெருவுக்குள்ளே ஜனங்களெல்லாம்‌ எங்கும்‌, 
நெருக்கமாக 0 நெறைஞ்சருப்பார்‌. 
வெளிச்சமான நிலாவுக்குள்ளே ஜனங்கள்‌ 

. வேடிக்கையாய்‌ நின்றிருப்பார்‌. 
வரிசையாக விளக்கேத்தி ஜனங்கள்‌ எல்லாம்‌. 
வெளிச்சமாக வச்சிருப்பார்‌.. ன ப இல்டல] 


ஓரொரு பக்கத்தில்‌ அஞ்சுபேர்‌ நிற்கத்‌ 

தரமான மத்தாப்பு வெளிச்சங்கள்‌ போடத்‌ 
தாசிலு தாரன்‌ கலெக்டருங்‌ கூடத்‌ 

-தாலூக்கா சேவகன்‌ வில்கென்று. நிற்க. 
இந்தவிசை வெகுரொம்ப சந்தடி. என்று: 
இதற்கென்று கருத்தான இன்ஸ்பெக்டர்‌ வந்து 

- வந்தகாள்ஸ்‌ டேபிள்‌ வக்கணைகள்‌ சொல்லி 
அந்‌ த௮ த இடத்திலே ஜாக்கிரதைப்‌ படுத்தித்‌ 
தெருவுக்குப்‌ பத்துப்பேர்‌ சேவகரை வைத்துக்‌ .: 
களவுபோ காமலே காத்திருங்க ளென்றும்‌ : 


தெய்வங்கள்‌ ர. 


காதுமுரி, கழுத்துமுரி, ஜாக்கிரதை என்றும 
கவனமாய்ச்‌ சேவகர்‌ கத்நிக்கொண்‌ டிருக்கச்‌ 
சொரணை இல்‌ லாமலே சிலபேர்‌ ஜனங்கள்‌ 
சொகுசாக நகைபூட்டிக்‌ குலுக்கிக்கொண் டிருப்பார்‌.. 
ஐடைக்குச்சு ராக்கொடி. ஜம்பமாய்‌ வச்சு ட. 
அதுமேலே பூச்சூட்டி அழகோடே நிறக, .. 
அந்தச்‌ சமயத்தில்‌ வந்தான்‌ குறவன்‌. கடட 
அ௮ந்தமான ஈகைதிருடிச்‌ சந்துவழி ஓட 
௮ப்பவே கான்ஸ்டேபிள்‌ தப்பாமல்‌ புடிச்சு. ப 
. ௮நீதஇன்ஸ்‌ பெக்டரண்டைக்‌-கொண்டுபோய்‌: நிறுத்த 
அழகோடே இன்ஸ்பெக்டர்‌ விசாரணைகள்‌ செய்து 
அவன்‌இரு. கைகட்டி. ஸ்டேஷனுக்‌ கனுப்பச்‌ ப 
சுற்றி லும்‌ இக்தப்படி வேடிச்சை ஈடக்க 
அப்பவே சுவாமியும்‌ தெப்பத்தில்‌ ஏற 
- பப்பென்று அதிர்வெடி.ச்‌ சத்தங்கள்‌ கேட்க, 
அப்பவே கூட்டங்கள்‌ எழுந்திருந்து நிற்கு, 
படுத்திருந்த ஜனங்களெல்லாம்‌ உக்திஎழுர்‌ திருக்க 
்‌ உறங்கின ஜனங்களெல்லாம்‌ உதறிஎழுக்‌ திருக்க. 
- ஓடிவந்த ஜனங்களெல்லாம்‌ எதிர்கின்று பார்க்க, ' 
அப்பவே ஒருசு, ற்றுச்‌ ௬ ற்றிக்கொண்டு வரவே, 
அழகோடே நீராழி மண்டபத்தில்‌ ஏறி. 
தளிகைகள்‌ நைவேத்யம்‌ விநியோகம்‌ ஆகத்‌ . 
- தெப்பத்தில்‌ இறங்க எந்நேரம்‌ தினம்‌. 
பலஜாதி ஜனங்களும்‌ ஒன்றுக நின்று,.. 
பலபல பாஷையும்‌ பேசிக்‌ிகொண்‌ டி. ருப்பார்‌. 
காத்தாலே யேவந்து காத்துக்‌ இடந்தேன்‌, 
கண்ணுள்ள சேவையைக்‌ காணுவேன்‌ என்று : 
ள்‌ காதவழி டக்‌ துவர்தேன்‌ கால்வலி யோடே. 


176 தெய்வங்கள்‌ 
கண்ணியப்‌ பார்ப்பமன்று சிலஜனங்கள்‌ சொல்ல, 
காசிஅவ தலஉண்டி,; ரெயிலுக்கு வஸ்தி. 
ராஜகோ பாலனி சூடவல எனனத்‌ 
தேசதே சதரும்பு பந்தத கோடே. 

_.ராஜகோ பாலன தெப்பகோ டக்கே 
ஆலரே தேவுனி ஜால.தா பாரே. ப 
- அரஹரா என்றுசொல்லி ௮தில்‌ஒருத்தர்‌ பேச, 
பலஜாதி ஜனங்களும்‌ ஒன்றாக நின்று ... 
நாகரிக மான தப்பத்‌ தப்‌ பார்க்க, 
. நாகசுரம்‌ மத்தாப்புத்‌ தஇீவட்டிக ளோடே 
ப நகர்ந்து வருகிறது, சுவாமியுடைத்‌ தெப்பம்‌. ப 
ல ஈடக்கவடம்‌ புடிக்கத்தெப்பம்‌ மி.தக்கஜனம்‌ பார்க்கப்‌. 
ப பார்க்கப்‌ பார்க்க ராஜகோ பாலரைப்‌ 
ர பதினாயிரம்‌. கண்கள்‌ லகர சேவிக்க. (ஏலேலோ 


த்க்‌ மாயந்த, த்‌ ச்‌ தெப்பத்நிலேடருக்மிணி 
- சத்திய பாமா சேர்ந்து றிற்க 
அலங்காரமாய்‌ மூவருக்கும்‌ வஜ்ர 
ஆபரணம்‌ பூட்டியிருப்பார்‌. த 
அங்கத்துடன்‌ பெண்கள்ரெண்டும்‌. மெல்லச்‌ 
_ சாமரங்கள்‌ வீசுகிருர்‌. ன | 
_ அந்தத்‌ தெப்பம்‌ வெகுவிஸ்‌ தாரம்‌; அதிலே 
- ஆயிரம்பேர்‌ அடங்கி "இருப்பார்‌. ன 
தெப்பத்திலே ஜனங்கள்‌ எல்லாம்‌. எங்கும்‌ ்‌ 
தழு சிறைர்திருட்பார்‌.. ததை (ஏலேலோ. 


- தெய்வங்கள்‌ டதத 


அழகு டைய தெப்பம்கரை யோரம்‌: வரவே... 
விதவித மத்தாப்பு வெளிச்சங்கள்‌ போடத்‌ 
தாசீ லுதாரன்‌ கலெக்டரும்‌ கூட 

முனிசிப்‌ தாரனும்‌ தெப்பத்தில்‌ ஏற 
இவர்களும்‌ சேர்ந்ததொரு பெரியமனு ஷாளே 
இப்படியே வாருமென்று கைகொடுத்‌ திழைக்கத்‌. 
தெப்பத்தில்‌ எல்லோரும்‌ சந்தோஷ மாகச்‌ 
சட்டமாய்‌ மூவரும்‌ உட்கார்ச்‌ திருக்க 
கொட்டுமே ளக்காரன்‌ ஓடங்கள்‌ ஊத ப 
நெட்டிபோல்‌ மித்‌ துவரும்‌ கிருஷ்ணருட தெப்பம்‌, ப 
அடிக்கடி கற்பூர ஆரத்திகள்‌ எடுத்து 
அப்பவே ஸ்வாமியும்‌ தெப்பம்விட்‌ டி.றங்க 
ர ரா 
கோடியில்‌ விட்டதொரு கொக்குவா ணங்கள்‌ 
கொடிமல்லி கைப்பூவு, செண்பகப்‌ பூவு, 

கூடை கூடை யாஅப்போ கொண்டுவற்‌ திறக்இக்‌ 
“கோபால கிருஷ்ணரும்‌ கோயிலுக்கு த்‌. திரும்பக்‌ 
கோழி கூப்பிடறதுபாரு; பலபலென்று விடிய 
ஆறுமணி அடிக்கவே அருணோத யத்தில்‌. 
சூரியமண்‌ டலம்கிளம்பக்‌ கிழக்குப்‌ த 
நம்பளை ரட்சிக்க ராஜகோ பாலர்‌ - 0 
- நரசிம்ம ரோடேதெய்வம்‌ ஆடி.வர. அழகோ, ரு 
ஏலேலோ ராஜகோ பாலாகோ விந்தா,. 
ஏலேலோ வேணுகோ பாலா! 


வரதா உத்ஸவம்‌ 


[காஞ்சீபுரத்தில்‌ வரதராஜப்‌ பெருமாளின்‌ 
மகோத்ஸலவம்‌ வைகாசி மாதம்‌ நடைபெறுகிறது. 
ஒவ்வொரு நாளும்‌ காலை மாலை பெருமாள்‌ எழும்‌ 
தருளும்‌ வாகனங்க& :விடாயாற்றி வரையில்‌ 
சொல்லும்‌ இந்தப்‌ பாட்டு, _ தாஞ்‌ூபுரத்தைச்‌ 
சார்ந்த "இடங்களிலுள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்கள்‌ 
- வீடுகளில்‌ வழங்குகிறது. ] 


12 குட்டைகுள த்தில்‌ பாசி | 
.. கோவிலில்‌ ஆடுகிறவள்‌ தாசி 

ட வடக்கே போனால்‌ காச. இ 
வரதர்‌ உத்ஸவம்வை காசி, 


உ. ட்ட கள்ளு ' ப 
பசங்கள்‌ வாயிலே சொள்ளு 
கொல்லை. விளைந்தால்‌ எள்ளு 


. - ஆம்வார்‌ பொறுக்கும்‌ முள்ளு,* 


9. சாதம்‌ கொதிக்கிறது வடியும்‌, 
கையிலே காரியம்‌ படியும்‌; 
_ நெனைச்ச காரியம்‌ முடியும்‌ ... 

5 க பேறும்‌ கொடியும்‌... 





ர ௮௯௮-0௮௯ 


ஆழ்வார்‌ நட மார்க்கங்களைச்‌ சரிபார்த்து 
வருவது ஓர்‌ ஐதிஹ்பம்‌. ப 





179 


18 


தெய்வங்கள்‌. 


வாசலில்‌ ய்‌ மாம்பழம்‌; ப 
வருந்தி அழைத்தால்‌ இப்புமம்‌;. 

வர்மாட்டே. னென்றால்‌. அப்புறம்‌; 
வரதர்‌ ஏறும்‌ சப்பரம்‌. 


உடைமை பண்ணற.தங்கம்‌;- வரதர்‌... 
உலகம்‌ பதினா லெங்கும்‌;.. 

தெற்கே போனால்ஸாீ.. ரங்கம்‌ 
வரதர்‌ ஏறும்‌ சிங்கம்‌. 


செய்கிற காரியம்‌ நிமிஷம்‌: ப 


செய்யாமல்‌ போனால்‌ தாமஸம்‌; 
கும்பல்‌ கூடினால்‌ ணட 
வரதர்‌ 6 ஏறும்‌ அம்சம்‌. 


ற்‌ சி்‌ அறிவேன்‌; 


சூட்சு மங்களைத்‌ தெரியேன்‌;- ப 
உற்றார்‌ உடைமையைப்‌ பறியேன்‌; 
வரதர்‌ ஏறும்‌ சூரியன்‌. க்‌ 


கண்தெரி யாதவன்‌ குருடன்‌): 
கட்டி அடிக்கிறவன்‌. திருடன்‌; 
கல்யாணம்‌ பண்ணாத முரடன்‌; நம்ப) ்‌ 
- வரதர்‌ ஏறும்‌ கருடன்‌. 


தெற்குத்‌ தென்னண்டை மடையும்‌; 
_ முடையும்‌ திருப்புக. கூடையும்‌; ப 


ராஜாப்‌ பேட்டைக்‌ கடையும்‌)... 


வரதர்க்குப்‌ போடும்‌ இவள்‌. 


190. 
30, 


தெய்வங்கள்‌ 


காட்டில்‌ மேய்கிறது கலைமான்‌; 
கரண்டி பண்றவன்‌ கருமான்‌, 


ு உடப்பி றந்தான்புள்ளை மருமான்‌; (ம்ப) 


ம்ம்‌, 


த்‌ 


வரதர்‌ ஏறும்‌ அனுமான்‌... 


வெய்யில்‌ வேளையில்‌ வேகும்‌; 
- விடாய்த்து வந்தால்‌ தாகம்‌; 
விட்ட பாம்பு சாகும்‌--(ஈம்ப) 
வரதர்‌ ஏறும்‌ நரகம்‌. : 


வாத்தியார்‌ சொல்றது மந்திரம்‌; 
வாய்தப்பிப்‌ போனால்‌ தந்திரம்‌; 


தேவ லோகத்து இந்திரன்‌; _(ஈம்ப) 


ரீதி 


ர்‌ ஏறும்‌ எடடா 


்‌ சர்வ மானியக்‌. கழனி; 


ம சண்டைக்கு. வக்‌ தாள்‌. சகுனிரு. 


- அறிஞ்சு வந்தவன்‌ பகுனி; 


ண்‌ அருன்‌ படல, 


காகீகை பதுங்கறது வில்லுக்கு: 
கழனி:உழுதல்‌ நெல்லுக்கு; .... 


- இருவினக்‌ கத்தினால்‌ உள்ளுக்கு? 


நீதி, பு 


_ மோகினி வேஷம்‌: ட ந்து 


முத்துக்‌. கட்டின ர்‌. வாளி) 
்‌.. மூக்குக்கிரகண மனி; 


ப வாசலில்‌. வச்சரள்‌ தாளி. 


வ ப்ர தர்‌ ஏறும்‌ யாளி. 


16. 


217, 


20, 


19. 


20. 


கம்‌, 


தெய்வங்கள்‌. -... 18] 
வாசலில்‌ விற்குமாம்‌ மோதிரம்‌; த . 
_ வருந்தி அழைத்தால்‌ இப்புறம்‌;... 


வரமாட்டேன்‌ என்றால்‌ அப்புறம்‌; 


அஞ்சாம்‌ திருகாள்‌ சப்பரம்‌. 


குசவன்‌ பண்ண ற.பானை; 
- கூத்தாடி வருமாம்‌ சேனை; 
அறிஞ்சு வருமாம்‌ பூனை; 
ஆறும்‌ திருநாள்‌ யானை... 


கொடி. வழியில்‌ பூமரம்‌; 
... கோணா மாணா போமரம்‌; 


- பசங்கள்‌ ஆட றது பம்பரம்‌; 


 வரதர்க்குப்‌ போடும்‌ சப்பரம்‌. 


துரைகளுடை (ப காய்ச்சல்‌: 


தள்ளி விட்டான்‌ தால்‌; ' 


ஏகாம்ப ரேசர்‌ வாசல்‌;.. 


ஏழாந்‌ இருராள்‌ ஏசல்‌. . 


கழனி உழுகற காரு. 
கணக்கு எழுதற. வருட 

வெள்ளம்‌ வரதுபா லாறு; . - 
விதியில்‌ வரத்து கேர. 


காதில்‌. இட்டாள்‌. லை; 
கழுத்தில்‌ முத்து மாலை; 


. 'வரறிச்‌ சொருகினாள்‌ தலையில்‌; 


-வந்த.தேதேர்‌ நிலையில்‌, 


182. 


9௦. 


29, 


84... 


தீர்‌, 


80. 


தெய்வங்கள்‌ 


கொட்டம்‌ இ.ுச்சாடு குதிரை; 
கொம்பு சளச்சான்‌. சண்டையில்‌; 

தெற்கே போனால்‌ மதுரை; 
வரதர்‌.ஏறும்‌ குதிரை, 


பக்கரை போட்டாள்‌ பல்லுக்கு; 
பார்த்துப்‌ பயந்தாள்‌ சொல்‌ லுக்கு; 


யுத்தம்‌ தொடுத்தாள்‌ மல்லுக்கு; 


ஒன்பதாம்‌ திருகாள்‌ பல்லக்கு. 


வாடப்‌ பூவைக்‌ காட்டி. . ப 
வருந்தி அழைச்சுச்‌ சூட்டி 

ஒர்த்தாமா ரெல்லாம்‌. பூட்டி, 
ஒன்பதாம்‌ புண்ணியக்‌ கோடி. 


கோட்டைக்‌ கலங்காரம்‌ கொத்தளம்‌; 
கூத்துக்‌ கலங்காரம்‌ ரல ப 


'தயிர்பானை உடைந்தால்‌. தத்தளம்‌; 


டம ரட்‌ சீத்தா பரணம்‌. 


வ வெத்தலைத்‌ தோட்டத்து: முத்த 


தளிகை பண்ணினால்‌ நேர்த்தி; 


புஷ்ப மாலையைச்‌ சாத்திப்‌ 


பெருமாள்‌ விடா. யாத்தி. 


. வருக! 
(இருவரங்கனை அழைத்தல்‌) 

சலங்கை ஓசை மணிகள்‌ . 
இண்குணிகளும்‌ ௮அசைவோனே, 
'அமர்ந்ததடை யுடன்நிமீர்ந்‌ த 
:கெருடன்மேல்‌ வருவோனே, 
மண்டலம்புகழும்‌ ரங்க ராஜனென்று: க்ரே 

னே,--காதில்‌ ஆ 
குண்டலம்‌ அ௮சைந்திடக்‌ கருடன்மேல்‌ வருவோனே, 
பாவத்தைப்‌ போக்கியே பக்தரைக்‌ காத்திட ட்‌ 

நினைத்தோனே,. தத 0 உ. 
தருமத்தைக்‌ காத்திடத்‌ தான்கருடன்‌ றி வருவாயே; 


தேரோட்டம்‌ 


பத்துக்குச்‌ சித்திரைக்‌ சோலாட்டம்‌. 
- பங்குனி மாசம்‌ ஆட்டம்‌ 

"வீரபத்திர சாமிக்கு: ப 

வெள்ளியிலே தேரோட்டம்‌; 


வில்‌ வளைத்த இராமன்‌ 
(பல்லவி) ' 
மூகுந்தர்வில்‌ ர னாத எட்‌ 
(சரணங்கள்‌) 


முகுந்தர்‌. வளை த்தாரமி, மூதண்டம்‌ அதிர 


த்த களா. 8 ரனகியே/ 


மடிமேல்‌ சென்று மோடியாய்ப்‌ பார்க்கக்‌ 


ப கேலித்‌ ரல டாம ௪௫௧௦ செல்லாம்‌. .. 


மல்லிகைக்‌" கூடாரம்‌ மன்னர்கள்‌ சூழ 


“ஜே ஈர்ஸதஸி லேவருவாய்‌, மோடிசெய்‌ யாமல்‌, 


. சாமள க காத்ரன்‌, கோமள சரீரன்‌, ௬ ்‌ 
. கோதண்ட ஹஸ்தனடி...-ஜான கயே/ 


(மூ. 


ரப 
ட வ(ம0.. 
(ழூ 


(ஸூ. 


பூசாரி பாட்டு 


[பொங்கல்‌ அல்லது முக்கியமான சுபகாரியம்‌ 
_ நடக்கும்‌ காலங்களில்‌ பெண்கள்‌ கரும்பு முதலான 
“வற்றைப்‌ படைத்துப்‌. பிள்ளாயாரைக்‌. குறித்துத்‌ 
தங்களுக்கு விவாகம்‌ கூடும்படி.யாகப்‌... -பரடிக்‌ 
ள்‌ கும்மியடித்து, முக்திப்‌ . பொம்மைக்குக்‌ கல்யா 
- ணம்‌. செய்யத்‌ தொட ங்கி, பிள்ளாவீட்டார்‌ 
குடைக்‌ கல்யாணம்‌ செய்வதற்காகப்‌ பூசாரிகளை 
. வரவழைக்க, .... அவர்கள்‌ உடுக்கை அடித்து. 
வாரணித்துப்‌. பாடி உன்ர்வ லம்‌ வருவார்கள்‌. ] . 
- எம்‌ மரு தமலை வீரப்பா ஆஆ ள்‌ 
்‌. மணமுடிக்க வேணுமடா ஆஆஆ 
பிம்பிம்பிம்‌, பிம்பிம்பிம்‌, மிம்பிம்பிம்‌/ 
..... உனக்கு ஆடு கோழி தாரேன்‌; 
. ஓசந்த சாம்பிராணி. தாரேன்‌. ... 
்‌ ரீ, பாடுபட்டுப்‌ பொங்கத்‌ தின்னப்‌. ட்ட 
ட்‌ பாப்பாத்தி கல்யாணம்‌; 
அதி; சன்றாக வேமுடிக்தால்‌ 24 
"நல்ல வேட்டி ரெண்டு ன்‌. 
ரீ, சத்துருவை மூக்காலே- . ப்ப 
"வாயாலே ரத்தம்‌ கொட்ட 
- ஐயா, ஊரை. விட்டுத்‌ தான்‌ஒட்டி 
ப உதவி செய்ய வாராயோ? 


ச 


ஹரிஹர புத்திரா தாலாட்டு 
(விருத்தம்‌) 


பிறந்தபின்‌ குழந்தை தன்னைப்‌ பெ ற்றுதாய்‌ தந்தை 
போலச்‌. 


சிறந்‌ தநல்‌ மடியில்‌ ௭ வை பத்து ஸ்ரீஹரி தயவி னாலே 


கறந்தநற்‌ பாலும்‌ போட்டிக்‌ கானகத்‌. தடியில்‌ விட்டு. 
மறந்தவர்‌. இருவ ரும்மாய்‌ மாயமாய்‌ ஈடக்திட்‌ டாரே... 


ஈடந்தபின்‌ குழந்தை அவ ஷம்‌ தேவ ல்லா 


- படர்ந்தவர்‌ தழைக்க உள்ளம்‌ பக்‌ தயால்‌ குழையும்‌ 


வண்ணம்‌ : 
தொடர்ந்தவர்‌ வேட்டை ஆடக்‌ கருதியே வந்து 
கண்டு : ர 


கட்‌ னில்‌ ஈந்து மகரிஷி அதுக்ர தத்‌ 


ப அஞ்சாமல்‌ வனத்தை ஆளும்‌ ஐயவீ ரமணி கண்டன்‌ 


மிஞ்சவே பேர்கொடுத்து ரிஷிவெளி நிற்க வைத்தார்‌. 


வேட்டையில்‌ ஆட. லின்கண்‌ விருப்பமாய்ப்‌ 
பாண்ட்ய ராஜ்ன்‌ ப 

நாட்டமாய்க்‌ காடு தன்னில்‌ நால்வகை உ ம்ருகங்க 

- ளோடே 


1 தேட்டமாய்ச்‌ சேனை யெல்லாம்‌ சறப்பாகக்‌ கூட்டிக்‌ 


கொண்டு ன 
கூட்டமாய்‌ பாண்ட்ய ராஜன்‌ சண்டிகையில்‌ 
ணத வட்‌ ப 


தெய்வங்கள்‌ . (87 
வேறுபாட்டு). ' 
மான்கலைகள்‌. பன்றிமுயல்‌ வகைவகையாய்‌ 
வேட்டையாடி வந்தார்‌--ராஜர்‌. 
கானகத்தில்‌ குழந்தைதனைச்‌ கண்டு கண்கள்‌ 
குளிர்க்‌ துமனம்‌ மகிழ்ந்தார்‌. க 
கனகமய மாயிருக்‌ கும்‌ கரங்களினால்‌ 
பாலகரை எடுத்தார்‌; ப 
£மனந்தனிலே அசணைர்‌.துகொண்டு மாலைகளும்‌: ப 
மல்லிகைப்பூத்‌ தொடுத்தார்‌; டக்‌ 
்‌ 'தண்டிகைமேல்‌ ஏறிக்கொண்டு வு 
ஊர்தனக்கு ஈடக்க...௮ங்கே ப 
வந்திருந்த மாதரெல்லாம்‌ வகைவகையாய்‌ 
ஊர்தனக்கு நடக்க, டக வ. 
-பாரிற்பல்லாக்‌ கேறிக்கொண்டு பட்டணத்தில்‌ 
எங்கும்சுற்றி வந்தார்‌; -௮ந்த 
ஊரிலுள்ள மாதரெல்லாம்‌ ஒடிவர்‌த 
... களிசேவை தந்தார்‌. 
்‌. மாதரெல்லாம்‌ ஆலத்திகள்‌ மங்களமாய்‌ 
மனமழ்ந்தே எடுத்தார்‌; _ஸ்வாமி. 
ஆ தீரவாய்‌ அவர்களுக்கு அன்புடனே 
கேட்டவரம்‌ கொடுத்தார்‌. வ 
பொற்பாளை யந்‌.தன்னில்‌ பாண்ட்யராஜன்‌ 
தேவி பாலரை எடுத்தாள்‌; | 
அற்புதமாய்‌ ஸ்வாமிஈல்ல அறிவில்‌ । நல்ல 
ப அரணக்க்‌ எற்ற. 


188 தெய்வங்கள்‌ : 
"சந்தனமும்‌ குங்குமும்‌ தாழையோடு. 
மல்லிகைப்பூ நிழைச்சார்‌,-- அங்கே 
வந்திருந்த மாதர்கட்கு . 
மனமகிழ்ந்து கொடுப்பமென்று: நினைத்தாள்‌. 
பொன்னு௮றை பொரிகு 5 மிச்சப்‌ ப 
புகழுடனே பூமிதானம்‌ அளித்தார்‌;--௮ந்‌.த 
அன்னையாரும்‌ பால்சுரந்து ப 
அன்புடனே முலைகொடுத்துக்‌ கனிக்கார்‌ 
தங்கத்தினால்‌ தொட்டில்‌. பண்ணச்‌. ப 
சதிருடனே கவர) தனங்கள்‌ அமை த்தார்‌;--௮நத 
மங்கையவள்‌ பட்சணத்தை வகைவகையாய்ச்‌ 
ட்‌ "சாத்தினாளே சமைத்தாள்‌. 
கடலையொடு சிறுபயறு 
கனத்தபெருங்‌ 'சொகப்ப்ன்ரயில்‌. எக லாகர்‌ ப 
- அடைவுடனே பட்சண;த்தை.. 
அனைவருக்கும்‌ கொடுப்‌! மென்று நினைச்சாள்‌- 
சந்தனமும்‌ குங்குமமும்‌ ட ஜீ 
- அனைவருக்கு ம்‌ கொடு ப்பமென்‌ நிளைச்சாள்‌- 
- ங்கே. ஆ ர 
வந்திருந்த மாதர்கள்‌ அகாவரக்கும ப 
ட - கொடுப்பமென்‌, று நினைச்சாள்‌... 
4 அஞ்சாமல்‌ இடைஅடை்காய்‌... 
ப அனைவருக்கும்‌, கொடுப்பமென்று படட ப 
- வந்திருந்து மங்கையர்க்கு . டடத | ப 
மர வக க கொடுப்பமேன்று நினச்சாள்‌... 


தெய்வங்கள்‌ 185 
தொட்டிலிலே ஐயர்‌.தமைச்‌: ட 
சுகமாக வளரவீட்டுப்‌. பார்த்தாள்‌; ட 
தீட்டனைய மாத ொரலலாம்‌ ப 
்‌.... தாலாட்டுப்‌ பல ன்டு அதனில்‌ ர்த்தாள்‌. 


தாலாட்டு 


ஐயர்ஜயர்‌ என்று அவதரிச்ச கால மல்லாம்‌ 
வையகம்‌ புகழவே வளர்ந்தார்‌ சிலகாலம்‌; 

பையவந்ச சேவகனார்‌ பாண்டியனார்‌. ர கடல! 
கையெடுக்கச்‌ ே சேவகமும்‌ ஐயமிட்டாராம்‌. ப 
எண்ணிய செல்வ மூம்‌ எனக்கேத்த பாண்டியர்க்குப்‌ ப 
புள்ளைவீடாய்‌ இர்க்கவந்த பொன்னு மணிவிளக்கோ? 


மஞ்சன்விடாய்‌ தீர்க்கவர்த வண்ண மணிவிளக்கோ? 


வாளுக்கு ஆயிரம்பொன்‌ வருஷம்பதி னாயிரம்பொன்‌ 

"தோளுக்கு ஆயிரம்பொன்‌ துரைக்குமுத்து ஆயிரமாம்‌; 
எத்தனையோ காலம்‌ தவூருந்தேன்‌; என்னடிகான்‌ 
-புத்திவமி மாத்திவச்ச பொன்னு மணிவிளக்கோ? ட்‌ 
உண்ண ஒருவீடாம்‌; உறங்கஒரு மாளிகையாம்‌; 
தன்னம்‌ த்னி அரண்மனையும்‌ தயவுடனே கட்டிவச்சார்‌; 
தாழையும்‌ முள்ளும்‌ தழைச்ரு த வாசலிலே. 
தென்னையும்‌ மாவும்‌ தினந்தோறும்‌ வச்சாரோ? 
கள்ளியும்‌ முள்ளும்‌ கலந்திருந்த வாசலிலே ப 
வாழையும்‌ அட்டு வைக்கப்‌ பி.றக்தானோ? 


190 தெய்வங்கள்‌ 


பொற்றொட்டில்‌ இட்டு வளர்ப்பாளே மானிடத்தாய்‌,' 
பூர்தொட்டி லிட்டு வளர்த்தாளே புண்ணியரை. 
மரத்தொட்டில்‌ இட்டு வளர்ப்பாளே மானிடத்தாய்டி 
மார்த்தொட்டி. லிட்டு வளர்த்தாளே மன்னவரை; 
தரவண உபநயனம்‌ தான்கழிஞ்ச பிற்பாடு 

பட்டயம்‌ பொற்கத்தி வரிசை புலித்தோலாம்‌. 


நாகூர்‌ ஆண்டவர்‌ 


நாகூரு ஆண்டவரே, 
நல்லசுகம்‌ தந்தவரே, ப 

பச்சைப்புள்‌ ௯ பாடப்போறேன்‌;. ட்‌ 
பக்கத்‌ துணை றி ற்‌ வே ணும்‌; ர 

ஆலம்நல்ல- .விழுதுபோல 

..... அந்தப்புள்ளை தலைமயிரு; ..... 

சஞ்சாதுரு ராசாவுக்கு......... 
வெண்சாமரம்‌ போடுமின்னா ட5 

- பொண்ணைத்தான்‌ பாருங்கோ, 

. - பொண்ணோ திருவழகு... ட 
ஆத்திலே நடந்தால்‌ பன்‌ பதக. ட்‌ 
ல அடி.தெரியும்‌ என்றுசொல்லிச்‌ ன்‌ 

ப்‌ சேத்திலே நடக்க ரங்க, .்‌ 

௬ இ செங்கமலம்‌: சேறுட. தி 


ஏசுநாதர்‌ ரதம்‌ 


ஒருரதம்‌ ஒரு வெள்ளி ரதம்‌, . : . 
தேவ மாதா ஏறும்‌ ரதம்‌, 
மாணிக்கமணி ரத்தினமாம்‌, 
மின்னுது. பார்‌ஒரு வெள்ளி ரதம்‌, ப 
4 "குழந்தை ஒகாதக்‌ பாதத்திலே... டல்‌ 
[இந்தப்‌ பாட்டில்‌ 4தேவமாதா” என்பத ற்குப்‌ பதிலாக 


மாணிக்க மாதா என்றும்‌ சொல்வார்கள்‌. இந்தப்‌ பாட்டுக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ வழங்குவது,]. 


வருணனுக்கு 


[வருணன்‌ தன்‌ பெண்டு பிள்காகளை விட்டு... 
விட்டுத்‌. தேவடியாள்‌. வீட்டுக்குப்‌ -போய்விடுவ - 
_ தால்‌ மழை பெய்வதில்லையாம்‌. அதனால்‌ பிராம. 
ணம்‌. பெண்கள்‌. ஒரு காரியம்‌ செய்வார்கள்‌, “களி. 
மண்ணால்‌ . ' பெண்‌ ணுருவமும்‌ . - ஆனுருவமும்‌ 


செய்து, சண்டைக்காயால்‌ கண்கள்‌ வைத்து, 
பச்சை அரிசியால்‌ பற்கள்‌ : வைத்து, சந்தனப்‌ ... 


பொட்டு, குங்குமப்‌ பொட்டு வைத்து, வேப்பிலை. 
யைத்‌ தலையில்‌ வைத்துப்‌. பூமாலை போடுவார்கள்‌ . ல்‌ 

- தென்ன ஓலை; பனை ஓலை, உயர்ந்த வைக்கோல்‌ 
. முதலியவற்றைக்‌ கொண்டு இமூட்டி, அதில்‌ அந்த. 
ப இரண்டு. உருவங்கள்‌ யும்‌ போட்டுப்‌ பாட்டுப்பாடி 
அழுவார்கள்‌. இந்த -அழுசை வருணபகவான்‌ . 
காதில்‌. பட்டுத்‌ தேவடியாள்‌ வீட்டிலிருந்து திரும்பு - 
்‌ வானம்‌. "அதனால்‌ மழைபெய்து ஏரி கிரம்புமாம்‌. ..- 


அன்னாரே,, பின்னாரே, ஆத்தப்பூச்‌ சூட்டாரே; நகல்‌ 
மானத்து ராஜாவே, மழைகொண்டு ராமோ! க 
தண்ணிக்‌ குடங்கொண்டு சரிஞ்சுவிழும்‌ மானமே, ள்‌ 
இடி.ஞ்சவிழும்‌ மானமே! ப 


பிராது 
[இது ஈதி ஸ்துதியின்‌ பீடிகை என்று ஒரூ 
பாட்டி, சொன்னாள்‌. ] ட வன்னிய ௭. 

ஸ்ரீமத்‌ அகண்டித ராஜபூஜித மகாராஜ ராஜஸீ' தர்ம: 
துரை அவர்கள்‌ சறூகத்துக்குக்‌ காயாபுரிச்‌ சமை ஸ்ரீமண்ட 
லம்‌ தாலூக்கா ஸுபரவைச்‌ சேர்ந்த. மண்டல மாகாணத்‌ 
. தில்‌ இருக்கும்‌ கருவூர்த்‌ தர்ம துரையவர்கள்‌ பரம தர்ம 
.. மதம்‌, ஓரே வயசுள்ளவனகிய நான்‌ எழுதிக்‌ கொடுத்த 

_ வாக்குமூலம்‌ பிரியாது என்னவென்ளாுல்‌: -- | ட 
.  ஜ்வயம்ப்ரசாசக்‌ கணவாய்‌ ஓரத்தில்‌ இருக்கும்‌ என்‌ 
நிலம்‌ காணியும்‌ தன்னிலம்‌ காணியும்‌ என்‌ அஞ்ஞானத்‌. 
தாழ்வால்‌ தரிசாய்க்‌ கடந்துவிட்டன... என்புத்தி விவேகத்‌: 
இனால்‌ முக்கியமாய்‌ முயற்சி செய்யத்‌ தொடங்கியதில்‌, 
மேற்படி... ஊரில . இருக்கும்‌. (1) காமிநாயக்கன்‌, (8) 
'இதயப்பட்டு. இச்சைப்பிள்‌ ளை, . (9) மூக்கனூர்‌ முனி. 
யாம்பிள்ளை, (3) தண்டராயப்பட்டிக்‌ கோவாக்கராயன்‌ 
பிள்ளை, (6) செவியத்தார்ச்‌ சவராயர்‌, (6 பஞ்சகத்தூர்க்‌. 
கபடநம்பீ, (2) -கவலைப்பட்டுச்‌ சந்தேகம்‌, (8) கண்ண 
னூர்ப்‌ - பார்வைமுதலி, ... இவர்களும்‌ , முக்குணர்களும்‌. 
சேர்ந்து, புத்தி என்னும்‌ கலப்பையைப்‌ பிளந்து :மனக்‌ 
- கொழுவு பொருத்தி, விவேகம்‌ என்கிற ஏரை ஓடவிடாது: 

. தடுக்கிறார்கள்‌. க. 5 ர உக 
. இதுக்குயார்‌ யார்‌ சாதகம்‌ என்றால்‌, (1) திருவாரூர்‌: 
-மூர்த்திக்‌ கவுண்டன்‌, (8) திருவானைக்‌ காவல்‌ ஐம்பு: 
லிங்கம்‌, (8) திருவண்ணாமலை ௮க்கினிராவூ (8) திருக்‌. 
காளஹஸ்திக்‌ காந்த ராயர்‌, (8) சிவசிதம்பரம்‌ அம்பல ப 
வாணர்‌. இவர்களை வரவழைத்துத்‌: தண்டித்துக்‌ கண்டித்‌ 
துப்‌ பூர்விகம்‌ அநுபவித்ததுபோல்‌ உத்தரவு சாதகமாக்௭ 

வேணும்‌. நமஸ்காரம்‌... ப 





